T. 3791 


ஆராய்ச்சிக் கட்டுரைகள் 


முதல் தொகுதி 


டாக்டர் . ந . சஞ்சீவி . 


ஆராய்ச்சிக் கட்டுரைகள் 


முதல் தொகுதி 


டாக்டர் ந . சஞ்சீவி , எம் . ஏ . , எம் . லிட் . , பிஎச் . டி . 

டிப் . மானிடவியல் , 

டிப் . அரசியல் - ஆட்சியியல் . 
தமிழ்த்துறைத்தலைவர் , பச்சையப்பர் கல்லூரி, காஞ்சீபுரம் . 

( 1950-1960 ) 
துணைத்தமிழ்ப் பேராசிரியர் சென்னைப் பல்கலைக்கழகம் . 

( 1960 


விற்பனை உரிமை : 


பாரிநிலையம் 


59. பிராட்வே . சென்னை -1. 


விலை : ரூ . 7-00 


பரிதிமாற்கலைஞர் 
ரா . இராகவையங்கார் 


நூற்றாண்டு வெளியீடு , 1970 . 


உரிமை ஆசிரியருக்கே 


ஆசிரியரின் மற்ற நூல்கள் 


இலக்கியம் : 
சங்ககாலச் சான்றோர்கள் 
உணர்வின் எல்லை 
சிலம்புத்தேன் 
சிலப்பதிகார விருந்து 
பாற்றிலே மிதந்தவை 
பிடிவெள்ளி வேதநாயகர் 
ரலாறு : 
பானங்காத்த மருது பாண்டியர் 
ருதிருவர் 
306 
ம்மந்தான் கான்சாகிபு 
வலூர்ப் புரட்சி 
ருபெருந்தலைவர்கள் 
ரத்தலைவர் பூலித்தேவர் 


ாது : 
சந்தமிழ் வளர்க்கும் சிந்தனைகள் 


.aa...aaaaa 


- முத்தமிழ் அச்சகம் , காஞ்சிபுரம் . 


உரிமையுரை 


ஆராய்ச்சித் தமிழ் வளர்த்த 

ஆண்மையாளர் 
நற்றமிழர் -- நாவலர் 

டாக்டர் . 
ச . சோமசுந்தர பாரதியார் எம் . ஏ , பி . எல் . 

அவர்கள் 
நல்வீர நினைவுக்கு 


நன்றியுரை 


அணிந்துரை அருளிய ஆராய்ச்சி அறிஞர் , டாக்டர் 
கமில் சுவெலபில் அவர்கட்கும் , எட்டாண்டுக் காலமாய்த் 
தாயுள்ளத்தோடு ஆராய்ச்சிக் கட்டுரை களைத் தமது 
முத்தமிழ் அச்சக மணி வயிற்றில் வைத்துக் காத்த 
ஆருயிர் நண்பர் திரு.சி. காளப்பர் அவர்கட்கும் எளியேன் 
நன்றி என்றும் உரியது : 


வழக்கம் போல அச்சுத்தாள்களை வழுவின்றித் 
திருத்தி உதவிய பெரும்புலவர் பேராசிரியர் - 
மே . வீ . வேணுகோபாலப்பிள்ளை அவர்கள் 

அவர்கள் திருவடிகளை 
வாழ்த்தி வணங்குகின்றேன் . 


ந . சஞ்சீவி 

15-8 - 70 
இந்திய விடுதலைத் திருநாள் 

( திருவள்ளுவர் -2001 ) 


FOREWORD 
Ceskoslovenska Akademie Ved v Praze dne 
Orientalni Ustav 

1-11-1962 
Lazenska 4 , Praha 1 - Mala Strana 

tel . 663-19 , 663-96 

Mr. N. Sanjeevi has a knack for choosing 
most interesting themes for his essays , written in the 
best of style, in alliterative, chaste prose of very high 
order. The present volume of his essays shows above 
all the surprising width of his interests - he is equally 
well versed in history , in literary criticism and in 
philology . Take for instance his essay on Tamil loan 
words in Malay ; though I cannot agree with all of his 
identifications and though I think that he has slightly 
over estimated the Tamil influence on Malay, yet his is 
the first really thorough and detailed treatment of 
this highly important subject , a firm point of depar 
ture for all future research in this direction . On his 
essay on the art of essay -writing in Tamil ; here , 
again , in spite of certain reservations I have towards 
his - for my taste - too high and too noble style , I think 
that it is easily the best which has ever been written 
on this subject in Tamil . It has given me a lot of 
pleasure to read his detailed and most devoted report 
on the life and work of Prof. R. P. Sethu Pillai 
whom 1 had the privilege to know personally . Equally 
important and path -breaking are the other two contri 
butions to this volume . 

I hope that in future Mr. N. Sanjeevi will 
bring out more of such outstanding works which 
combine critical approach with ardent love for 
Tamil and with conscious effort after the best style 
possible . 

Sd . Dr. Kamil Zvelebil , C. Sc . , 
Oriental Institute , 

Prague. 
( TRUE COPY) 


அணிந்துரை 
டாக்டர் கமில் சுவெலபில் 

செக்ஸ்லோவாகிய 
கீழகக் கலை ஆராய்ச்சிக் கழகம் , லாவென்ஸ்கா -4 

பிராகுவா -1 . 


1-11-1962 


கருத்தைப் பெரிதும் கவரும் பொருள்களைக் கண்டெடுத் 
துக் கட்டுரைகள் வரைவதில் திரு . ந . சஞ்சீவி அவர்கள் தனித் 
திறமை வாய்ந்தவர் . நல்ல தமிழில் எதுகை மோனை கலந்த 
இன்னொலி மிக்க மிகச்சிறந்த உரைநடையில் எழுதுவதி 
லும் அவர் வல்லவர் . எல்லாவற்றிற்கும் மேலாக , அவர்தம் 
இக்கட்டுரைத் தொகுப்பு அவருடைய 

வியத்தகு 
ஈடுபாடுகளின் அகலத்தைக் காட்டுகிறது . வரலாறு , இலக் 
கியத் திறனாய்வு , ஒப்பிலக்கணம் முதலிய பல துறைகளிலும் 
ஒத்த புலமையுடையவராய் அவர் சிறப்புற்றிலங்குகிறார் . 
சான்றாக , மலாய் மொழியில் தமிழ் வழக்குச் சொற்கள் என்ற கட் 
டுரையைக் காணலாம் . தமிழ் மொழிச் சொற்கள் என்று 
அவர் அடையாளங் கண்டு காட்டும் மலாய்ச் சொற்கள் 
எல்லாவற்றையும் நான் தமிழென்று ஒப்புக்கொள்ளத் 
தயங்குகின்றேன் . மலாய் மொழியில் தமிழ் பெற்றிருக்கும் 
செல்வாக்கினை அவர் சிறிது மிகைப்படுத்திக் கூறுகின்றார் 
என்றும் நான் கருதுகின்றேன் . எனினும் , மிக்க சிறப்பு 
வாய்ந்த இப்பொருள் பற்றி முதன் முதலாக மிக விரிவாகவும் 
தெளிவாகவும் செய்யப்பட்டுள்ள ஆராய்ச்சி அவருடையதே 
என்பதை நான் எடுத்துரைக்க விரும்புகின்றேன் . இத்துறை 
யில் எதிர்கால ஆராய்ச்சிக்கு வழி காட்டும் வகையில் அவர் 
பழைய பாதையிலிருந்து விலகி , நிலையாகத் தமக்கென்று ஒரு 
தனி வழியை அமைத்துக்கொண்டிருக்கிறார் என்பதும் 
இங்குக் குறிப்பிடத்தக்கதாகும் . அடுத்துக் கட்டுரைக்கலை 
பற்றிய அவருடைய கட்டுரையைக் காணலாம் . இதிலும் 
மிக உயர்ந்த சிறந்த நடைபற்றிய அவருடைய கருத்துகள் 


சிலவற்றில் எனக்கென்று சில தயக்கங்கள் இருந்தாலும் ,, 
இப்பொருள் பற்றி இது.வரை தமிழில் எழுதப்பட்ட 
எவற்றினும் இதுவே மிகச் சிறந்த கட்டுரை என்று எளிதில் 
கூறலாம் என்று எண்ணுகிறேன் . பேராசிரியர் ரா . பி . சேதுப் 
பிள்ளையை நேரிற்கண்டு பழகும் பேற்றினைப் பெற்ற யான் , 
அவருடைய வாழ்வும் தொண்டும் பற்றி விளக்கமும் 
வழிபாட்டுணர்ச்சியும் நிறைந்த கட்டுரையைப் படித்துப் 
பேரின்பம் பெற்றேன் . இதைப் போன்றே இந்தத் தொகுதியி 
லுள்ள மற்ற இரு கட்டுரைகளும் சிறப்பு வாய்ந்தனவும் புது 
வழி திறப்பனவும் ஆகும் . 

ஆராய்ச்சி நோக்கும் , ஊற்றமிக்க தமிழ்க்காதலும் , 
ஒல்லும் வகையெல்லாம் சிறந்த நடையில் எழுதவேண்டும் 
என்ற உணர்வும் இணைந்தும் இழைந்தும் விளங்கும் இத் 
தகைய சிறப்பு மிக்க நூல்கள் இன்னும் பலவற்றை வருங் 
காலத்தில் திரு . ந . சஞ்சீவி அவர்கள் வழங்குவார்கள் 
நான் நம்புகிறேன் . 


என 


டாக்டர் . கமில் சுவெலபில் , சி.எஸ்சி . , 
கீழகக்கலை ஆராய்ச்சிக் கழகம் , 

பிராகுவா . 
தமிழாக்கம் 
பேராசிரியர் 
க . த . திருநாவுக்கரசு , 
எம் . ஏ . , எம் . லிட் . , 

டிப் . மானிடவியல் 
திருக்குறள் ஆராய்ச்சித் துறை , 
சென்னைப் பல்கலைக் கழகம் 


உள்ளுறை 


அணிந்துரை 
நன்றியுரை 


1. பதிற்றுப்பத்துள் மூன்றாம் பத்து 


-- 


1 


2. மலாய் மொழியில் தமிழ் வழக்குச் } 


62 


3. தமிழர் உலகுக்கு வழங்கியவை 


121 


4. கட்டுரைக்கலை 


150 


5. பேராசிரியர் சேதுப்பிள்ளையவர்கள் 

பெருந்தமிழ்த்தொண்டு 


192 


இணைப்பு 


251 


1 


பதிற்றுப் பத்துள் மூன்றாம் பத்து 


1. முன்னுரை 


செந்தமிழ்க் காவலராய்ச் சிறந்து விளங்கும் 
தலைவரவர்களே , தமிழ்ப்பெருமக்களே, வணக்கம் ! 

சங்கம் மருவிய எட்டுத்தொகை நூல்களுள் 
ஒன்றாய் விளங்கும் பெருமை சான்றது பதிற்றுப் 
பத்து . இலக்கியச் சிறப்பும் வரலாற்று மாண்பும் 
ஒருங்கே பெற்று விளங்கும் இச்சீரிய தொகை நூல் 
பத்துப்பத்து அகவற்பாக்கள் உள்ள பத்துப் பகுதி 
களைத் தன் அகத்தேகொண்டு திகழ்வதால் , பதிற் 
றுப்பத்து என்னும் பெயரைப் பெறலாயிற்று 
என்பதை அறிஞர் அறிவர் . ஆசிரியப்பாவினால் 
இயன்ற புறப்பொருள்பற்றிய நூறு செய்யுள்களைத் 


1. பதிற்றுப்பத்து மாநாட்டுச் சொற்பொழிவு. 


2 


ஆராய்ச்சிக் கட்டுரைகள் 


தன்பால் கொண்டிருப்பினும் , ஒவ்வொரு பத்தும் 
தனித்தனியே ஒவ்வொரு புலவரால் பாடப்பெற்று , 
ஒவ்வொரு பேரரசரைப் பாராட்டுவதனால் , இந்நூல் 
பத்து வேறு பகுதிகளாகியது . 

எட்டுத்தொகை நூல்களுள் பல்வகையாலும் 
தனிச் சிறப்பு . வாய்ந்த ஒரு பெருநூல் பதிற்றுப் 
பத்து எனல் , மிகையாகாது . படைப்புக் காலந் 
தொட்டு நம் இன்பத் தமிழகத்தில்- தாயகத்தில் 
மேம்பட்டு வரும் குடிகள் சேர சோழ பாண்டியர் 
எனப்படும் மூவேந்தர் குடிகளாகும் . வண்புகழ் 
மூவர் தண்பொழில் வரைப்பு என்றார் ஒல்காப் 
பெரும்புகழ்த் தொல்காப்பியனார் . தமிழகத்தைக் 
கோல் கோடாது ஆட்சி - புரிந்த சேர சோழ 
பாண்டியர் என்னும் மூவேந்தர் வரிசையுள் 
முதன்மை படைத்தவர் சேரமன்னரே ஆவர் . 
அவர்களது பெரும்புகழை முற்றிலும் விரித்துப் 
பேசும் பெற்றியுடைய சங்க நூல் பதிற்றுப்பத்தே 
ஆகும் . புறநானூறு போன்ற பிற சங்க நூல் 
களால் ஒரு சில சேர மன்னர்களைப்பற்றி நாம் 
அறியலாமெனினும் , அச்சேர மன்னர்களின் வர 
லாற்றையும் சிறப்பையும் முழுவதும் விரித்துரைக் 
கும் விழுமிய நூலாய் விளங்கும் சீர்மை இப்பதிற் 
றுப்பத்திற்கே உரியதாகும் . 

இந்நூலில் அமைந்துள்ள பத்துப் பகுதிகளையும் 
பாடிய புலவர் பதின்மர் . ஒவ்வொரு பத்தும் 
ஒவ்வொரு சேர வேந்தரைப்பற்றிப் பேசுகிறது . 
ஒவ்வொரு பாட்டின் இறுதியிலும் துறை , வண்ணம் , 


3 


பதிற்றுப்பத்துள் மூன்றாம் பத்து 
தூக்கு , பெயர் என்பவற்றை விளக்கும் குறிப்பு 
கள் அமைந்துள்ளன . துறையின் பெயர் பிற 
தொகை நூல்களில் இருப்பினும் , வண்ணம் , தூக்கு , 
பெயர் என்பன அவற்றில் காணப்படவில்லை . 
பதிற்றுப்பத்தில் உள்ள ஒவ்வொரு பாட்டிலும் 
பொருளாற் சிறப்புடைய தொடர் ஒன்றே அவ்வப் 
பாட்டின் பெயராய் அமைந்திருக்கும் . அருமை 
எண்ணி எண்ணி இன்புறற்குரியது . ஒவ்வொரு 
பத்தின் முடிவிலும் அப்பத்தின் பாட்டுடைத் தலை 
வன் பெயரும் , செயல்களும் , அவனைப் பாடினார் 
பெயரும் , பத்துச் செய்யுள்களின் பெயர்களும் ,, 
பாடிய புலவர் பெற்ற பரிசிலும் , சேர அரசன் 
ஆண்ட கால அளவும் ஒவ்வொரு பதிகத்தால் குறிப் 
பிடப்பட்டுள்ளன . 


பண்டு சேரநாட்டை ஆண்ட சேரமன்னர் இரு 
கிளையினராகக் காணப்படுகின்றனர் . ஒரு கிளையினர் 
உதியன் சேரலாதன் வழியினர் . மற்றொரு கிளை 
யினர் இரும்பொறை வழியினர் . இவருள் முன்ன 
வர் வஞ்சியைத் தலைநகராகக்கொண்டு உள் நாட்டுப் 
பகுதியினையும் , பின்னவர் தொண்டியைத் தலை 
நகராகக்கொண்டு கடற்கரைப் பகுதியையும் ஆட்சி 
புரிந்தனர் . இவ்விரு வழியினரும் தாயத்தினராவர் . 
இவர்களுள் எண்மரைப் பற்றிய வரலாறு இப் 
பொழுது நாம் காணக்கிடைத்துள்ள பதிற்றுப் 
பத்துப் பாடல்களால் உணரப்படுகிறது . அவருள் 
இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன் , பல்யானைச் 
செல்கெழுகுட்டுவன் , களங்காய்க்கண்ணி நார்முடிச் 


4 


ஆராய்ச்சிக் கட்டுரைகள் 


சேரல் , கடல் பிறக்கோட்டிய செங்குட்டுவன் , ஆடு 
கோட்பாட்டுச் சேரலாதன் ஆகிய ஐவரும் உதியன் 
மரபினர் . செல்வக் கடுங்கோ வாழியாதன் தகடூர் 
எறிந்த பெருஞ்சேரல் இரும்பொறை , இளஞ்சேரல் 
இரும்பொறை ஆகிய மூவரும் இரும்பொறை 
மரபினர் ஆவர் . 


2. பல்யானைச் செல்கெழு குட்டுவன் 
இவருள் ஒருவனாகிய பல்யானைச் செல்கெழு 
குட்டுவனே நாம் ஆராயப்புகும் மூன்றாம் பத்திற் 
குரிய பாட்டுடைத் தலைவன் . புகழ் மலிந்த இவன் 
வரலாற்றுப் பெருமை மூன்றாம் பத்தைப் பாடி 
அருளிய பாலைக் கௌதமனார் பாடல்களாலும் 
அவற்றைத் தொடர்ந்து அமைந்துள்ள பதிகத்தா 
லும் ஒருவாறு நாம் உணர இயல்கின்றது . 

எண்ணிலடங்காச் சேரவேந்தர்களுள் வரலாற் 
றுப் புகழ் வாய்ந்த முதற்பெரு வேந்தனாய் நமக்குக் 
காட்சி அளிப்பவன் உதியன் சேரலாதனே ஆவன் . 
பாரதப் போரில் இருதிறப் பெரும்படைகளுக்கும் 
அப்போர் முடியும் வரை பெருஞ்சோறு அளித்து 
அழியாப்புகழ் கொண்ட வேந்தன் இவனே என்று 
அறிஞர் பாராட்டுவர் . அத்தகைய பெரும்புகழ் 
வாய்ந்த உதியன் சேரலாதனுக்கு வெளியன் 
வேண்மாள் நல்லினி வாயிலாகப் பிறந்த மைந்தர் 
இருவராவர் . அவருள் மூத்தோன் இமயவரம்பன் 
நெடுஞ்சேரலாதன் ஆவன் ; இளையவன் பல்யானைச் 
செல்கெழுகுட்டுவன் . இச்செய்திகள் , 


பதிற்றுப்பத்துள் மூன்றாம் பத்து 


5 


“ மன்னிய பெரும்புகழ் மறுவில் வாய்மொழி 
இன்னிசை முரசின் உதியஞ் சேரற்கு 
வெளியன் வேண்மாள் நல்லினி ஈன்ற மகன் 


இமைய வரம்பன் நெடுஞ்சேரலாதன் . 


( இமைய வரம்பன் தம்பி அமைவர 


பல்யானைச் செல்கெழு குட்டுவன். ” 

( பதிற்றுப்பத்து , பதிகம் : 2 , 3 ) 
எனவரும் பாடற் பகுதிகளால் இனிது விளங்கும் . 


பல்யானைச் செல்கெழுகுட்டுவன் உதியன் 
மரபின் புகழ் விளங்கத் தோன்றிய முன்னோர் 
களுள் ஒருவன் ; நிகரற்ற வீரத்திருவினன் ; 
கொடை வளம் மிக்கவன் ; கல்வி கேள்விகளாற் 
சிறந்து மெய்யுணர்வு நிரம்பப் பெற்றவன் . இவ் 
வுண்மைகள் யாவும் இவன் புகழ் பாடும் பாலைக் 
கௌதமனார் பாடல்களாலும் மூன்றாம் பத்திற்குரிய 
பதிகச் செய்யுளாலும் , அதைத்தொடர்ந்து அமைந் 
துள்ள உரைநடைப் பகுதியாலும் , சான்றோர் பிறர் 
வாக்காலும் தெள்ளிதிற்புலனாகும் . போர்க்களத் 
தில் மாற்றார்க்கு அஞ்சாது முன்னின்று போர் 
உடற்றிப் பகைவர்தம் கொள்ளற்கரிய அரண்களை 
அழித்து வெற்றி தரும் விறல் மிக்க யானைகள் பல 
கொண்ட பெரும்படை உடைமையால் , இச்சேரன் 
‘ பல்யானைச் செல்கெழு குட்டுவன் எனப் போற் 
றப்பட்டான் . இவ்வுண்மையை அமர்கோள் நேரி 
கழ்ந்து ஆரெயில் கடக்கும் பெரும்பல்யானைக் குட்டு 


6 


ஆராய்ச்சிக் கட்டுரைகள் 


வன் என்ற பதிற்றுப்பத்து அடிகள் வலியுறுத் 
துகின்றன . பல்யானைச் செல்கெழுகுட்டுவன் என்ப 
தற்குப் பல - யானைகளாகிய மேகத்தையுடைய 
குட்டுவன் என்று பொருள் விரிப்பர் பேராசிரியர் 
மு . இராகவையங்கார் . 


11 


3. பாலைக்கௌதமனார் 
பாலைக்கௌதமனார் பல்யானைச் செல்கெழு 
குட்டுவனைப் போற்றிப் பாடியுள்ள மூன்றாம் பத்துச் 
செய்யுள்கள் யாவும் தித்திக்கும் கரும்பனைய சொற் 
சுவையும் பொருட்சுவையும் மிகுதியாக் உடையன 
வாகும் . பாலைக்கௌதமனார் குட்டுவனது அர 
சவையில் நெடுங்காலம் இனிது உறைந்து அவன் 
அன்பையும் ஆற்றலையும் நன்குணர்ந்த பெரியார் 
என்பது அவர் பாடல்களை உணர்ந்து கற்பார் 
உள்ளத்திற்குப் 

புலனாகாமற்போகாது . பழம் 
பெருஞ்சேரவேந்தனாகிய பல்யானைச் செல்கெழு 
குட்டுவனது பெருவரலாற்றை ஒருவாறேனும் நாம் 
இன்று உணர்ந்து இன்பக்களி எய்தத் துணைபுரியும் 
பாடல்கள் பாலைக்கௌதமனார் பாடல்களே என்று 
எண்ணும்போது நம் நெஞ்சம் நன்றி உணர்ச்சியால் 
விம்மிதம் அடைகிறது ! 

பாலைக்கௌதமனார் சங்க காலச் சான்றோர் 
களுள் தலை சிறந்த பெருமகனார் ஆவர் . பழுத்த 
தமிழ்ப் புலமை பாலிக்கப்பெற்ற அந்நல்லிசைப் புல 

| 
1. சேரவேந்தர் செய்யுட்கோவை : முதல்தொகுதி , 
பக்கம் , 10 . 


பதிற்றுப்பத்துள் மூன்றாம் பத்து 


7 


வர் பெருந்தகையார் ஒருசிறிதும் பொருள் நசையிலா 
உத்தமப் பண்பினராய் வாழ்ந்த தகைமையினை 
எண்ணுந்தொறும் மெய்சிலிர்க்கின்றது ! புலவரை 
போற்றுவதையே வாழ்வின் சிறந்த பயனாகக் 
கொண்டு விளங்கிய குட்டுவன்பால் கௌதமனார் 
கேட்ட பரிசில் எது என்பதை மூன்றாம் பத்தின் 
பதிகத்தைத் தொடர்ந்துள்ள உரைநடைப் பகுதி 
நமக்கு அறிவிக்கின்றது . 
“ பாடிப்பெற்ற பரிசில் , நீர் வேண்டியது கொண்மின் 
என , யானும் என் பார்ப்பனியும் சுவர்க்கம் புகல் வேண்டும் 
என , பார்ப்பாரிற் பெரியோரைக் கேட்டு ஒன்பது பெருவேள்வி 
வேட்பிக்க , பத்தாம் பெருவேள்வியிற் பார்ப்பானையும் 
பார்ப்பனியையும் கானுராயினர் . 

இப்பகுதியைப் படிப்பார் நெஞ்சம் கல்லாயினும் 
அது கனலிற்பட்ட வெண்ணெயென உருகாதோ ! 
புலன் அழுக்கற்ற அந்தணாளராகிய பாலைக் கௌத 
மனாரின் வேண்டுகோளைச் செவிமடுத்தவன் 
சேரவேந்தன் . வேண்டுவோர்க்கு வேண்டுமவை 
வழங்கும் விறலுடையோனாகிய குட்டுவன் , புலவர் 
பெருமானாரது 

வேண்டுகாளை நிறைவேற்றி 
வைத்தான் . இச்செய்தியைப் பழமொழி பாடிய 
முன்றுறை அரையனார் 

குறிப்பாகவும் அதன் 
பழைய உரைகாரர் வெளிப்படையாகவும் கூறி 
யுள்ளனர் . சேரர் குடியின் புகழ் விளங்கப் பிறந்த 
பெருமகனாராகிய இளங்கோ அடிகளும் இவ்வர 
லாற்றை , 


1. பழமொழி -316 


8 


8 


ஆராய்ச்சிக் கட்டுரைகள் 


நான்மறை யாளன் செய்யுள் கொண்டு 

மேனிலை யுலகம் விடுத்தோன் . " (சிலம்பு . 28 : 137-8 ) 
என்று தம் - காவியத்துள் பொன்னே போலப் 
போற்றியுள்ளார் . மற்றும் உச்சிமேற்புலவர் 
கொள் நச்சினார்க்கினியர் , இதில் இமயவரம்பன் 
தம்பி பல்யானைச் செல்கெழு குட்டுவனைப் பாலைக் 
கௌதமனார் துறக்கம் வேண்டினாரென்று குறிப்பு 
வகையாற் கொள்ளவைத்தலின் , இது வஞ்சிப் 
பொருளில் வந்த பாடாணாயிற்று ( தொல் . புறத் .25 ) 
என்று வரையும் உரைப்பகுதியும் ஈண்டுக் கருதற் 
பாலது . 

இவ்வாறு உரையாலும் பாட்டாலும் 
போற்றப்படும் இந்நிகழ்ச்சி இன்றும் மலைநாட்டில் 
கர்ணபரம்பரைக் கதையாய் , -சரித்திரமாய் - வழங்கி 
வருகிறதென்பர் . 


4. குட்டுவனின் முன்னோர் 
இனி , பாலைக்கௌதமனாரின் உள்ளம் கவர்ந்த 
உத்தமனாகிய பல்யானைச் செல்கெழு குட்டுவனைப் 
பற்றிச் சிந்திப்போம் : குட்டுவன் 

முன்னோர் 
மாசிலாப் புகழ் வாய்ந்த பெருஞ்சிறப்புடைய 
வராவர் . அவர் பெருமையைப் பாலைக் கௌதமனார் 
போற்றியுள்ள திறம் கற்பார்க்குக் கழிபேருவகை 
அளிப்பதாகும் . குட்டுவன் முன்னோர் தம் குடி 
மக்கள் தீமை அகற்றி நன்மை புரிந்தும் , பிறரை 
வருத்தாமலும் , மற்றவர் பொருளை விரும்பாமலும் , 
குற்றமற்ற அறிவினராய்ச் செவ்விய அறநெறியிலே 

1. பதிற்றுப்பத்து ; டாக்டர் . உ . வே . சா . பதிப்பு , ( 1941 ) 
பக்கம் , 18 . 


பதிற்றுப்பத்துள் மூன்றாம் பத்து 


9 


ஒழுகியும் , தம் காதல் மனைவியரைப் பிரியாமல் 
இல்லறம் நடத்தியும் , பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்பியும் ,. 
மூப்பும் பிணியும் இன்றி ஆண்டு பல வாழ்ந்தும் , 
இன்பம் துய்க்கும்படி நெடுங்காலம் ஆட்சி புரிந்த 
வலியோர் , என்று வாயாரப் போற்றியுள்ளார் 
வாய்மை தவறாத சொல்லினராகிய புலவர் பெருமா 
னார் . 
" தீதுசே ணிகந்து நன்றுமிகப் புரிந்து 
கடலுங் கானமும் பலபய முதவப் 
பிறர்பிறர் நலியாது வேற்றுப்பொருள் வெஃகாது 
மையி லறிவினர் செவ்விதி னடந்துதம் 
அமர் துணைப் பிரியாது பாத்துண்டு மாக்கள் 
மூத்த யாக்கையொடு பிணியின்று கழிய 

ஊழி யுய்த்த வுரவோர் . (பதிற்றுப்பத்து . 225-11 ) . 
என்பது காண்க . 


5. கொடை வளம் 


புகழ் சான்ற பெருமக்கள் - கால்வழியிலே 
தோன்றிய குட்டுவன் அலந்தார்க்கும் இரந்தார்க் 
கும் அருள் மழை பொழியும் தண்முகிலாய் விளங் 
கினான் ; புலவரையும் பாணரையும் போற்றிப் புகழ் 
கொண்டான் . அவன் கொடை வளம் பொய்யா 
வானமும் கண்டு நாணும் தன்மையதாய்த் திகழ்ந் 
தது . குட்டுவன் பால் சென்றார் பெறும் விருந்தின் 
சிறப்பினைப் பாலைக்கௌதமனார் சுவை பொதுளக் 
கூறும் பெற்றி படிப்பார்க்குப் பேரின்பம் தருவ் 
தாகும் . 


10 


ஆராய்ச்சிக் கட்டுரைகள் 


1 குட்டுவனே , சூல் கொண்ட கருமுகிற்கூட்டம் 
கார்காலத்து மழை பெயலைப் பெய்யாது மறந்த 
வழியும் நீ அளிக்கும் பெருவிருந்து வற்றாத வள 
முடையது . அரிசியைக் குற்றிக்குற்றிப் பூண் 
தேய்ந்த உலக்கையையும் , அடைச்சேம்பு போன்ற 
சோறு சமைக்கும் மிடாவினையும் , கூரிய வாள் 
கொண்டு கொத்து தலால் ஊனும் . குருதியும் படிந்து 
சிவந்து தோன்றும் மரக்கட்டையையும் நின் அட் 
டிற்சாலையில் காண்பார் மதி மருளும் . உண்பாரும் 
தின்பாருமாய் வருவோர் அளவிறந்து இரு 

இருந்த 
போதும் நின் விருந்துவளம் - சோற்றுவளம் - குன் 
றாத புதுமையினை உடையதாய்ப் பொலிந்தது . இத் 
தகைய விருந்து வளத்திற்குக் காரணமான நின் 
செல்வவளம் வாழ்வதாக ! என இவ்வாறு குட்டு 
வனின் கொடை 

கொடை வளத்தை மனமாரப் போற்றி 
வாழ்த்துகின்றார் சங்கப் புலவர் பாலைக்கௌதமனார் . 


உண்மருந் தின்மரும் வரைகோ ளறியாது 
குரைத்தொடி மழுகிய வுலக்கை வயின்றோ 
றடைச்சேம் பெழுந்த வாடுறு மடாவின் 
எஃகுறச் சிவந்த வூனத் தியாவரும் 
கண்டுமதி மருளும் வாடாச் சொன்றி , 


பேரா யாணர்த்தால் ; வாழ்க நின் வளனே ! 

( பதிற்றுப்பத்து . 24 : 18-22 ; 30 ) 


அவரே பாடலில் குட்டுவன் தன் மற்றொரு 
நாடெல்லாம் பசுமையற்று வற்கடமுற்ற காலத் 
திலும் ஓம்பா ஈகையுடையனாய் விளங்கும் திறத்தினை 


பதிற்றுப்பத்துள் மூன்றாம் பத்து 


11 


வாயாரப் புகழ்ந்துள்ளார் . “ இலை உதிர்ந்துபோன 
உன்னமரத்தின் சிறுசிறு கிளைகளிலே சிள்வீடென் 
னும் வண்டுகள் ஒலிக்கும் தன்மையான பெருவறங் 
கூர்ந்த காலத்து , வயல்களெல்லாம் உலர்ந்து போய் 
விட்டன . அந்நிலையில் இசைக்கருவிகளையிட்டுச் 
சுருக்கிக்கட்டிய பையோடு ஊர் மன்றங்களை 
அடைந்து ஆங்கே மறுகுகளின் சிறைக்கண்ணே 
நின்று பாடுவர் கூத்தரும் பாணருமாகிய பரிசிலர் . 
அவர்தம் கடும்பசி நீங்க உண்ண வகை செய் 
வான் குட்டுவன் . பொன்னாபரணங்கள் பலவற்றை 
அவர்கள் மகிழ்ந்து பூணப் பரிசிலாக அளிப் 
பான் . அவற்றை அழகுற 

அணிந்த 

கலைஞர் 
கூட்டம் ‘நெஞ்சு மலி உவகையோடு ஆடிப்பாடும் . 
அது போழ்து குட்டுவன் சிறிதே நறவுண்டு சிறு 
மகிழ்ச்சியோடு இருப்பினும் பெருவிலையினை 
யுடைய அணிகலன்கள் பலவற்றை அகமகிழ்வோடு 
அள்ளி வழங்குவான் . 

“ அலந்தலை யுன்னத் தங்கவடு பொருந்திச் 
சிதடி கரையப் பெருவறங் கூர்ந்து 
நிலம்பை தற்ற புலங்கெடு காலையும் 
வாங்குபு தகைத்த கலப்பைய ராங்கண் 
மன்றம் போந்து மறுகுசிறை பாடும் 
வயிரிய மாக்கள் கடும்பசி நீங்கப் 
பொன்செய் புனையிழை யொலிப்பப் பெரிதுவந்து 
நெஞ்சுமலி யுவகைய ருண்டுமலிந் தாடச் 
சிறுமகி ழானும் பெருங்கலம் வீசும் 
போரடு தானைப் பொலந்தார்க் குட்டுவ ! " 

( பதிற்றுப்பத்து . 23 : 1-10 


12 


ஆராய்ச்சிக் கட்டுரைகள் 


இவ்வாறு கலைஞர் கூட்டம் களிப்புற்று ஆட 
வேண்டுவன புரிந்த வள்ளல் குட்டுவன் வெற்று ஈர 
நெஞ்சினன் அல்லன் . உணர்வுவழிப்பட்ட போது 
ஒன்றுமறியாக் குழந்தை போல மிக எளியனாய் 
அவன் இருப்பினும் , அறிவுவழிப்பட்டபோது 
அவன் கூர்த்த மதியையும் இணையிலா ஆற்றலையும் 
எவராலும் அளந்து காணலியலாது . இவ்வுண்மை 
யைக் 

கௌதமனாரே தம் பாடல் ஒன்றில் மிக 
அழகாகக் குறிப்பிடுகின்றார் . நிலமும் , நீரும் , நெருப் 
பும் , காற்றும் , விசும்பும் ஆகிய ஐந்தனையும் அளந்து 
முடிவு காணினும் , குட்டுவனது பெருமை அளந்து 
காணற்கு மிகவும் அரியது ! என்பது கௌதமனார் 
அனுபவத்தால் அறிந்த உண்மை . 

“ நீர் நிலந் தீவளி விசும்பொ டைந்தும் 
அளந்துகடை யறியினும் அளப்பருங் குரையை . 

( பதிற்றுப்பத்து . 24 : 15-16 ) 
இவ்வாறு அளந்து காணற்கு அரிய பெருமை 
யுடையவனாய் விளங்கிய குட்டுவன் - காட்சிக்கு 
எளியனாய் விளங்கிய கருணை மாமுகில் - தன் செங் 
கோலால் சேரவள நாட்டை வாழ்வித்த திறம் செஞ் 
சொற்புலவராகிய கௌதமனார் பாடல்களில் அழ 
கொழுகும் சொல்லோவியங்களாய் அமைந்துள்ளன : 


31 


6. செங்கோற்சிறப்பு 
குட்டுவனுடைய தலைநகரில் இருபெரு வேள்வி 
கள் நடைபெறுகின்றன . ஒன்று அந்தணர் புரியும் 
வேதவேள்வி ; இன்னொன்று , இல்லறத்தார் புரியும் 


பதிற்றுப்பத்துள் மூன்றாம் பத்து 


13 


1 


விருந்து வேள்வி . அந்தணர் வேள்வியிலும் ஆவுதிப் 
புகை எழும்புகின்றது . விருந்தினரைப் போற்றும் 
ஆட்டு வாணிகர் வீடுகளிலும் நெய்யாவுதிப் புகை 
கிளம்புகின்றது . அந்தணர் வேதவேள்வியில் எழும் 
நறும்புகையையும் , அன்பு மாறாது விருந்தின்ராய் 
வருவோரைப் போற்றும் ஆட்டு வாணிகர்தம் மனை 
யில் தாளிதம் செய்து நாடி வந்த விருந்தினர்க்கு 
நல்லன்போடு படைக்கும் புகை எழுந்த ஊன் 
சோற்றிலே உருக்கிய நெய்யை ஊற்றும்போது 
எழும் நெய்ப்புகையையும் வானிடை வாழும் 
தேவர்கள் பெரிதும் விரும்புவார்கள் . 


உருகெழு மரபிற் கடவுட் பேணியர் 
கொண்ட தீயின் சுடரெழு தோறும் 
விரும்புமெய் பரந்த பெரும்பெய ராவுதி 
வருநர் வரையார் வார வேண்டி 
விருந்துகண் மாற துணீஇய பாசவர் 
ஊனத் தழித்த வானிணக் கொழுங்குறை 
குய்யிடு தோறு மாறு தார்ப்பக் 
கடலொலி கொண்டு செழுநகர் நடுவண் 
அடுமை யெழுந்த வடுநெய் யாவுதி 
இரண்டுடன் கமழு நாற்றமொடு வானத்து 
நிலைபெறு கடவுளும் விழைதகப் பேணி " 

( பதிற்றுப்பத்து . 21 : 5-15 ) 
என்பது காண்க . 


. 


குட்டுவ ! இடமகன்ற உன் நாட்டில் மக்கள் 
பசியும் பிணியும் பகையுமின்றி இனிது வாழுமாறு 
நீ செங்கோல் செலுத்தும் திறத்தால் விளைவு 


14 


ஆராய்ச்சிக் கட்டுரைகள் 


குன்றுதலில்லை . 

வெற்றி 

வீரர்கள் போரில் 
லாமையால் அம்புவிடும் தொழிலை அறவே மறக்கும் 
படி ஆயிற்று . கோடை நீடுதலால் மலை அருவி 
வளமிழந்த பெரிய வறட்காலத்திலும் கரை கடந்து 
செல்லும் பேரியாறு- தழைகளைச் சூடிக்கொண்டு 
போர் விரும்பிப் படையெடுத்து 

வருவாரைப் 
போலப் பெருக்கெடுத்து வரும் . அப்போது அப் 
பெருக்கினைத் தடுக்க விளைபுலங்களில் உண் 
டாகும் பூசலல்லது வேறு போர்க்கொடுமை எதுவும் 
இல்லாத நாடு உன் நாடு . இவற்றால் உன் தேயம் 
வியக்கத்தக்க செல்வம் கொழிப்பதாய்ச் சிறந்து 
விளங்குகின்றது , " என்னும் கருத்தைக் கொண்டது 
பின் வரும் பாடல் : 


“ திருவுடைத் தம்ம பெருவிறற் பகைவர் 
பைங்கண் யானைப் புணர்நிரை துமிய 
உரந்துரந் தெறிந்த கறையடிக் கழற்காற் 
கடுமா மறவர் கதழ்தொடை மறப்ப 
இளையினிது தந்து விளைவுமுட் டுருது 
புலம்பா வுறையுள் நீதொழி லாற்றலின் 
விடுநிலக் கரம்பை விடரளை நிறையக் 
கோடை நீடக் குன்றம் புல்லென 
அருவி யற்ற பெருவறற் காலையும் 
நிவந்துகரை யிழிதரு நனந்தலைப் பேரியாற்றுச் 
சீருடை வியன்புலம் வாய்பரந்து மிகீஇயர் 
உவலை சூடி யுருத்துவரு மலிர் நிறைச் 
செந்நீர்ப் பூச லல்லது 
வெம்மை யரிதுநின் னகன்றலை நாடே . ", 

( பதிற்றுப்பத்து : 28 ) 


பதிற்றுப்பத்துள் மூன்றாம் பத்து 


15 


7. போரும் புகழும் 
குட்டுவன் கோலின் தன்மையை இதுகாறும் 
கண்டோம் . இனி அவன் வேலின் வெம்மையையும் 
சிறிதே காண்போம் : 


பல்யானைச் செல்கெழுகுட்டுவன் களம்பல 
கண்டவன் . கனவிலும் தோல்வியைக் கண்டறி 
யாதவன் . அவன் வாழ்வு கண்ட வெற்றிகள் பலப் 
பல . அவற்றுள் சிறந்தன இரண்டைத் தம் பாடல் 
களில் குறிப்பிடுகின்றார் பாலைக் கௌதமனார் . 
அவற்றுள்ளும் தலையாய சிறப்பு வாய்ந்ததும் அவன் 
உம்பற்காட்டை வென்ற வெற்றியே ஆகும் . கடல் 
மலை நாட்டில் உம்பற்காடு ஒரு சிறு பகுதி . அதனை 
வேழக்காடு என்றும் வழங்குவர் . அப்பகுதியில் 
களிறுகள் மிகுதியாகக் காணப்படும் . 

கருக் 
கொண்டு உணவின்றிக் கிடந்த பெண்புலிக்கு உண 
வினைக்கொண்டு தருவான் விரும்பி நீண்ட பெருங் 
கோடுகளையுடைய யானை ஒன்றைக் 

கொன்று 
வீழ்த்தியது ஓர் ஆண் புலி . அடியுண்ட களிற்றை 
அதன் செங்குருதி பரந்த பாறைகளிலெல்லாம் 
படியுமாறு ஈர்த்துச் சென்றது அப்புலி ; - தன் 
அன்புடைய துணைக்கு அதை அளித்து மகிழ்ந்தது ; 
அவ்வெற்றிச் செருக்கால் புல் தரையில் வீழ்ந்து 
புரண்டது . இத்தகைய கொடுமையுடையது அவ் 
வேழக்காடு . இதனை அறிந்த யானைகள் அக்கா 
னுறை வாழ்வை வெறுத்து வழியில் கிடக்கும் பலாக் 
கனிகளைத் தின்றுகொண்டே வெளியேறும் என்று 
உம்பற்காட்டைத் தாயங்கண்ணனார் தாம் பாடி 


16 


ஆராய்ச்சிக் கட்டுரைகள் 


யுள்ள அகநானூற்றுப் பாடல் ஒன்றில் சித்திரித் 
துக் காட்டுகிறார் . உம்பற்காடு ஐந்நூறு சிற்றூர் 
களைக் கொண்ட தொரு சிறு நாடு . தன்னைப் 
பாடிய குமட்டூர்க் கண்ண்னார்க்கு இமயவரம்பன் 
நெடுஞ்சேரலாதனால் பிரமதாயமாகக் கொடுக்கப் 
பெற்ற பெருமை வாய்ந்தது இப்பகுதி . செங்குட்டு 
வனிடம் இவ்வும்பற்காட்டின் வருவாயினைப் பர 
ணர் பரிசிலாகப் பின்னொரு காலத்தே பெற்றார் . 
இவ்வுண்மையை இரண்டாம் பத்தின் பதிகத்தைத் 
தொடர்ந்துள்ள உரைநடைப் பகுதியாலும் ஐந்தாம் 
பத்தின் பதிகத்தைத் தொடர்ந்துள்ள உரைநடைப் 
பகுதியாலும் நன்கு உணரலாம் . இவ்வாறு வண் 
டமிழ்ப் புலவர் பலரும் விரும்பும் வளம் கொழிக்கும் 
நாடாகிய உம்பற்காட்டைத் தன்னதாக்கி அவண் 
தன் செங்கோலாட்சி நிலவுமாறு செய்தான் பல் 
1. கொடுமு ளீங்கை சூரலொடு மிடைந்த 
வான் முகை யிறும்பின் வயவொடு வதிந்த 
ண்ணாப் பிணவி னுயக்கந் தீரிய 
தடமருப் பியானை வலம்படத் தொலைச்சி 
வியலறை சிவப்ப வாங்கி முணங்கு நிமிர்ந்து 
புலவுப்புலி புரண்ட புல்சாய் சிறுநெறி 
பயிலிருங் கானத்து வழங்கல் செல்லாது 
பெருங்களிற் றினநிரை கைதொடூஉப் பெயருந் 
தீஞ்சுளைப் பலவின் தொழுதி யும்பற் 
பெருங்காடு .... 

( அகநானூறு , 357 ) 
2. உம்பற்காடு - திருவிதாங்கூர் மாநிலத்தின் வடமேற்கி 
லுள்ள யானை மலைப் பகுதியாம் என்றும் , வைக்கத்துள்ள ஒரு 
வீட்டிற்கு உம்பற்காட்டு வீடு என்ற வழக்கு இன்றும் உள் 
ளது என்றும் கூறுவர் . ( Cera Kings By K. G. Sesha Aiyar , 
P.4 ) 


1 . 


பதிற்றுப்பத்துள் மூன்றாம் பத்து 


17 


யானைச் செல்கெழு குட்டுவன் . இவ்வும்பற் காட் 
டில் அகப்பா என்ற இடத்தில் பேரரண் ஒன்று 
இருந்தது . மாற்றார்க்குச் சிறந்த அரணாய் அது 
விளங்கியமையை அறிந்தான் குட்டுவன் . அகப்பா 
விலிருந்த அரிய அரண்கள் பல நிகரற்ற பலமுடை 
யனவாய் இருந்தன . ஆங்கே இரு திறப்படைகளும் 
மாறு கொண்டு போரிடுதற்கு வேண்டிய பெரிய 
செண்டு வெளி இருந்தது . கணையமரம் செறிக்கப் 
பெற்ற நீள் வாயில்கள் இருந்தன . ஐயவித் 
துலாம் போன்ற அரிய இயந்திரப் படைகள் பல 
இருந்தன . காவற்காடும் ஆழ்ந்து அகன்ற கிடங்கு 
களும் ஓங்கி உயர்ந்த மதில்களும் காண்பார் 
கண்களை மருட்டும் தன்மையனவாய் நின்றன . 
ஒன்னார் அணுகுதற்கு ஒண்ணா அருமையும் பெருமை 
யும் பெற்று விளங்கிய அவ்வரணைக் குட்டுவன் நாற் 
படையுடனும் சென்று அழித்துக்கைக்கொண்டான் . 
இப்பெருஞ்செயலைப் பாலைக் கௌதமனார் வியந்து 
பாடுகின்றார் : 


" உளைப்பொ லிந்தமா 
இழைப்பொலிந்த களிறு 
வம்புபரந்த தேர் 
அமர்க்கெதிர்த்த புகன் மறவ ரொடு 
துஞ்சுமரந் துவன்றிய மலரகன் பறந்தலை 
ஓங்குநிலை வாயிற் றூங்குபு தகைத்த 
வில்விசை மாட்டிய விழுச்சீ ரையவிக் 
கடிமிளைக் குண்டு கிடங்கின் 


1. படம் : பதிற்றுப்பத்து : ஔவை . சு.து. பதிப்புப் பார்க்க . 
2 


181 


ஆராய்ச்சிக் கட்டுரைகள் 


நெடுமதில் நிரைப்பதணத் 
தண்ணலம் பெருங்கோட் டகப்பா வெறிந்த 
பொன்புனை யுழிஞை வெல்போர்க் குட்டுவ ! " 

( பதிற்றுப்பத்து : 22 : 17-27 ) 
குட்டுவன் அடைந்த இப்பெருவெற்றியினை 
அவன் வழி வந்த இளங்கோ அடிகளும் தம் காவி 
யத்தில் பொறித்துள்ளார் . 

மிகப்பெருந் தானை யொ டிருஞ்செரு வோட்டி 
அகப்பா எறிந்த அருந்திறல் " 

( சிலம்பு , 28 : 143-4 ) 
இவ்வாறு குட்டுவன் அரிய பெரிய வெற்றிகள் 
அடைவதற்குப் பெருங்கா ரணமாய் 

விளங்கியது 
அவனுடைய பெரும்பல் யானைப் படையுடைய வரம் 
பில் தானையின் சிறப்பேயாகும் . குட்டுவனது 
பாசறை , வன்மைக்கு எல்லையாகிய எல்லா நலன்க 
ளும் பொருந்தி விளங்கியது . அப்பாசறையில் போர் 
வேட்கையால் பரபரப்பும் துடிதுடிப்பும் கொண்ட 
வீரர் கணக்கற்றவராய்ச் செறிந்து கிடந்தனர் . 
அவர்கள் நாண் களைதலில்லாத வில்லை எந்நேரமும் 
ஏந்தி இருப்பர் . அவர்கள் கையினின்றும் அம்பு 
கணப்போதும் அகலாது . இத்தகைய சினம் 
கொண்ட மறவரின் - உடலெமக்குச் சுமை என 
முனியும் வீரரின்- துணை இருக்கும் போது குட்டுவன் 
வெற்றிமேல் வெற்றிபெற்றதில் வியப்பும் உண்டோ ? 
பாலைக் கௌதமனார் இத்தகைய படை வீரர்களின் 
ஆற்றலைப் பாடியிருக்கும் திறம் கற்று மகிழ்தற்கு 
உரியது . 


பதிற்றுப்பத்துள் மூன்றாம் பத்து 


19 


விரவுவேறு கூலமொடு குருதி வேட்ட 
மயிர்புதை மாக்கண் கடிய கழற 
அமர் கோள் நேரிகந் தாரெயில் கடக்கும் 
பெரும்பல் யானைக் குட்டுவன் 
வரம்பில் தானை பரவா வூங்கே . " 

( பதிற்றுப்பத்து , 29 : 11-15 ) 


குலையிழி பறியாச் சாபத்து வயவர் 
அம்புகளை வறியாத் தூங்குதுளங் கிருக்கை 
இடாஅ வேணி யியலறைக் குருசில் . " 

(பதிற்றுப்பத்து , 24 : 12-14 ) 


பழந்தமிழ் நாட்டில் நாளும் போர்ப்பறை முழங் 
கிய வண்ணம் இருந்தது . முடிகெழு வேந்தர் தம்முள் 
ஒரு சிறிதும் ஒற்றுமைப்பண்பு இலராய் ஒருவரை 
ஒருவர் எதிர்த்து அழிப்பதற்குரிய சமயம் பார்த்து 
வாழ்ந்து வந்தனர் . இதனால் சேர சோழ பாண்டி 
யரிடையே ஓயாது போர் நிகழ்ந்தது . சேரர் குடியில் 
தோன்றிய பல்யானைச் செல்கெழு குட்டுவன் அறி 
விலும் ஆற்றலிலும் தன்னேரில்லாத் தலைவனாய் 
விளங்கிய தகைமை கண்டு ஏனைய இரு பெருவேந்தர் 
நெஞ்சிலும் பொறாமைத்தீக் கொழுந்துவிட்டு எரிய 
ஆரம்பித்தது . வேளிர் சிலரைத் துணையாகக் 
கொண்டு அவ்விருபெரு வேந்தரும் குட்டுவனை 
எதிர்த்தனர் ; வஞ்சினம் கூறினர் . குட்டுவன் 
அவர்கள் படைச்செருக்கையும் , மனச் செருக்கை 
யும் அழித்தான் . அவருக்கு அரணாக அமைந் 
திருந்த கடல் அரணையும் காட்டரணையும் நொறுக்கி 


201 


ஆராய்ச்சிக் கட்டுரைகள் 


எறிந்தான் . குட்டுவனது பேராற்றலை அறிந்த 
பகை மன்னர் அவன் வேலுக்கு அஞ்சி வாழலா 
யினர் . இச்செய்தியினை மூன்றாம் பத்தின் இறுதிப் 
பாடல் நமக்கு எடுத்துரைக்கின்றது . 


பணை கெழு வேந்தரும் வேளிரும் ஒன்று மொழிந்து 
கடலவும் காட்டவும் அரண்வலியார் நடுங்க " 

( பதிற்றுப்பத்து , 30 : 30-31 ) 


இவ்வாறு வேந்தரும் வேளிரும் அஞ்சி நடுங்கும் 
ஆற்றலை உடையவனாயிருந்த சேர வேந்தன் போர் 
முனைக்குப் புறப்படுங்கால் முரசுறை கடவுளுக்குப் 
பலியிட்டு வழிபாடு ஆற்றுவான் . காண்பார் அஞ்சத் 
தக்க அச்செயலைப் பாலைக் கெளதமனார் சுவை 
ததும்பச் சொல்லோவியமாய் எழுதிக்காட்டுகின்றார் . 


சேர வேந்தனது மயிர்க்கண் முரசம் விண்ண 
திர முழங்கும் . முரசுறை கடவுளுக்குப் பலியிட்டு 
மந்திரம் கூறுவோனாகிய உயர்ந்தோன் எண்டிசை 
யும் அதிர , மறவர் நெஞ்சில் சினத்தீக் கிளர்ந் 
தெழ , மந்திரங்களை முழங்குவான் . குருதி கலந்து 
கள்ளுடனே அவன் படைக்கும் பலியினைத் தீண்டப் 
பெரிய கண்களையுடைய பேயும் அஞ்சும் . தெய்விக 
ஆற்றல் படைத்த அப்பலியினை எறும்பும் மொய் 
யா . ஆயினும் , அப்பலியினைக் கரிய கண்ணுடைய 
காக்கையும் பருந்தும் இருந்து உண்ணும் . ( அவ்வாறு 
அவை உண்ணல் போரில் வெற்றி உண்டாதற்குரிய 
நிமித்தம் ஆகும் ) . அந்நிலையில் குட்டுவனது முரசம் 
மண் அதிர முழங்கும் . அம்முரசொலி செருப்புகல் 


பதிற்றுப்பத்துள் மூன்றாம் பத்து 


21 


ந்தை 


கூவி 


மறவரைக் குரலெடுத்துப் பாடும் இசைவிருந்தோடும் 
பெருஞ்சோற்று வி 

உண்ணக் 
அழைக்கும் . 

“ முரண்மிகு கடுங்குரல் விசும்படை பதிரக் 
கடுஞ்சினங் கடாஅய் முழங்கும் மந்திரத் 
தருந்திறன் மரபிற் கடவுட் பேணியர் 
உயர்ந்தோ னேந்திய வரும் பெறற் பிண்டம் 
கருங்கட் பேய்மகள் கைபுடையூஉ நடுங்க 
நெய்த்தோர் தூஉய நிறைமகி ழிரும்பலி 
எறும்பு மூசா விறும்பூது மரபிற் 
கருங்கட் காக்கையொடு பருந்திருந் தார 
ஓடாப் பூட்கை யொள் பொறிக் கழற்காற் 
பெருஞ்சமந் ததைந்த செருப்புகன் மறவர் 
உருமுநில னதிர்க்குங் குரலொடு கொளை புணர்ந்து 
பெருஞ்சோ றுகுத்தற் கெறியும் 
கடுஞ்சின வேந்தே ! நின் றழங்குகுரன் முரசே . " 

(பதிற்றுப்பத்து , 30 : 32-44 ) 


8. அழிவால் விளைந்த அவலம் 
எமனை ஒத்த வீரர்களையுடைய குட்டுவனது படை 
பகைவர் நாட்டில் சீறிப் பாய்ந்தால் , அந்நாட்டுக்கு 
நேரும் அழிவு சிறிதாமோ ? அவ்வாறு நேர்ந்த 
அவலக் காட்சிகள் பலவற்றை மூன்றாம் பத்து நம் 
கண்முன்னே கொண்டுவந்து காட்டுகிறது . குட்டுவன் 
தன் ஆட்சியின் தொடக்கக் காலத்தில் அளக்கலா 
காப் போர்வெறி கொண்டவனாய் இருந்திருத்தல் 
வேண்டும் . மூன்றாம் பத்திலுள்ள பெரும்பான்மைப் 
பாடல்கள் அவன் போர் வெற்றியையும் ஆற்றொணாச் 


22 


ஆராய்ச்சிக் கட்டுரைகள் 


சினத்தால் பகைவர் நாட்டிற்கு அவன் விளைத்த 
இழவினையுமே படம் பிடித்துக் காட்டுகின்றன . 
குட்டுவன் சினத்தால் விளைந்த பேரழிவினை ஆசிரியர் 
கௌதமனார் சொற்சித்திரங்களாக்கிக்காட்டுந்திறன் 
நம் உள்ளத்தை உருக்குகின்றது ! சேரவேந்தனது 
சினம் கெழுமிய சிவந்த கண்களில் படாதவரையில் 
அந்நாடுகள் சோலைவனமாயிருந்த காட்சியும் அவன் 
கோபப்பார்வை பட்டதும் அவை பாலைவனங்களாய் 
மாறிய பரிதாபக் காட்சியும் கௌதமனார் பாடல் 
களில் படம்படமாய் விளங்குகின்றன : 

பகைவர் நாடு நீர்வளம் செறிந்த நன்னாடு . எந் 
நாளிலும் அந்நாட்டில் பெருகி வரும் புதுப்புனலைத் 
தடுத்து நிறுத்துவோர் பறையறைந்து செய்யும் ஆர 
வாரமும் , நீர் விளையாடுவோர் செய்யும் ஆரவாரமும் , 
பல்வேறு விழாக்களிலே திரண்ட மக்கள் செய்யும் 
ஆரவாரமும் மிகுதியாய் இருக்கும் . வற்றாத வளங் 
கொழிக்கும் அத்தகைய நாடுகள் , குட்டுவ , நின் 
சினத்திற்கு இலக்கானமையால் ஆங்கே பட்டப் 
பகலில் குறுநரிகள் ஊளையிடும் ; கோட்டான்கள் 
கூவும் ; அவற்றின் குரலொலிக்கு ஒப்பப் பேய்கள் 


ஆடும் . 


போர்த்தெறிந்த பறையாற் புனல்செறுக் குநரும் 
நீர்த்தரு பூசலி னம்பழிக் குநரும் 
ஒலித்தலை விழவின் மலியும் யாணர் 
நாடுகெழு தண்பணை சீறினை யாதலிற் 
குடதிசை மாய்ந்து குணமுதற் றோன்றிப் 
பாயிரு ளகற்றும் பயங்கெழு பண்பின் 
ஞாயிறு கோடா நன்பக லமயத்துக் 


பதிற்றுப்பத்துள் மூன்றாம் பத்து 


23 


கவலை வெண்ணரி கூவு முறை பயிற்றிக் 
கழல்கட் கூகைக் குழறுகுரற் பாணிக் 
கருங்கட் பேய்மகள் வழங்கும் 
பெரும்பா ழாகுமன் னளிய தாமே ! 

(பதிற்றுப்பத்து , 22 : 28-38 ) 


பகைவர் நாடு மண்வளமும் , மரவளமும் , மலர் 
வளமும் , மக்கள் மனவளமும் நிறைந்த நாடு . நாளும் 
நீங்காத புது வருவாயையுடைய இடமகன்ற அந்நாடு 
கள் நின் வலியும் புகழும் அறியா வேந்தரின் 
பேதைமையால் மக்கள் போக்கு வரவற்ற பாலை 
நிலமாயின ; புல் நிறைந்து சிற்றிடமுமின்றி முட் 
செடிகள் மண்டித் தூர்ந்தன . தமக்கே உரிய பெரிய 
அழகை எல்லாம் அவை இழந்து நின்றன . நெடு 
நிலை மாடங்கள் நிறைந்த அவ்வூர்கள் காட்டுப் 
பசுக்கள் தங்கள் ஏறுகளுடன் கூடி உறையும் காடு 
களாயின . குட்டுவ , நின்னைக் காண விரும்பி வரும் 
யாங்கள் அவற்றைக் கண்டோம் . 

" நின்னயந்து வருவேங் கண்டனம் புன்மிக்கு 
வழங்குநரற்றென மருங்குகெடத் தூர்ந்து 
பெருங்கவி னழிந்த வாற்ற வேறுபுணர்ந் 
தண்ணன் மரையா வமர்ந்தினி துறையும் 
விண்ணுயர் வைப்பின காடா யினநின் 
மைந்துமலி பெரும்புக ழறியார் மலைந்த 
போரெதிர் வேந்தர் தாரழிந் தொராலின் . 

(பதிற்றுப்பத்து , 23 : 11-17 ) 


24 


ஆராய்ச்சிக் கட்டுரைகள் 


‘ குட்டுவ , இடி என ஒலிக்கும் முரசுடன் குதிரை 
கள் வேகமாகப் பறந்தோடும்படி நீ தேரோட்டிய 
பகைவரது அகன்ற நாடுகள் பெரிதும் பாழாயின . 
அந்நாட்டில் உன் குதிரைகள் வழங்கிய வயல் 
களிலே பின்பு கலப்பைகள் 

உழா ஆயின ; 
உன் மதயானைக் கூட்டம் மிதித்த வயல்கள் பின்பு 
வளங்காணலை அறியா ஆயின ; உன் வீர மறவர்கள் 
சேர்ந்த மன்றங்கள் கழுதைகளால் உழப்பட்டன ; 
நீ சினந்த அரசனது அரணுள்ள நகரங்கள் பின்பு 
தமக்குக் காவலர் வைக்கப்படா ஆயின ; தீப்பட்டு 
எரிந்த காட்டுப் பக்கங்கள் ஆண்டலைப் புட்கள் 
வழங்கும் கடுநெறி உடையனவாகவும் , ஆறலை 
கள்வர் பொருகின்ற போரிடங்களாகவும் மாறின 


" மாவா டியபுலம் நாஞ்சி லாடா 
கடாஅஞ் சென்னிய கடுங்கண் யானை 
இனம்பரந் தபுலம் வளம்பரப் பறியா 
நின்படைஞர் , சேர்ந்த மன்றங் கழுதை போகி 
நீ , உடன்றோர் மன்னெயில் தோட்டி வையா 
கடுங்கா லொற்றலிற் சுடர்சிறந் துருத்துப் 
பசும்பிசி ரொள்ளழ லாடிய மருங்கின் 
ஆண்டலை வழங்குங் கானுணங்கு கடுநெறி 
முனையகன் பெரும்பா ழாக மன்னிய 
உருமுழற் பிரங்கு முரசிற் பெருமலை 
வரையிழி யருவியி னெளிறுகொடி நுடங்கக் 
கடும்பரிக் கதழ்சிற ககைப்பநீ 
நெடுந்தே ரோட்டியபிற ரகன்றலை நாடே . 


(பதிற்றுப்பத்து -25 ) 


பதிற்றுப்பத்துள் மூன்றாம் பத்து 

25 
பகைவர் நாட்டில் ஒருகால் தேர் ஓடிய வயல் 
கள் அது ஓடிய அளவிலே சேறாகிப் பின் உழுதற் 
கென்று ஏர் பரவா ஆயின . பன்றிகள் கிழங்கு 
உண்ண உழுத கொல்லைப் புனங்கள் அவை உழுத 
அளவிலே புழுதியாகிப் பின்பு கலப்பை செலுத்த 
வேண்டாவாயின . மத்துக்கள் ஒலிக்கின்ற மனை 
கள் அம்மத்தொலி மிகுதியால் இனிய வாத்திய ஒலி 
கள் ஒலியா ஆயின . இவ்வாறு வளம் செறிந்திருந் 
தது நின் பகைவர் நாடு . நின் சினத்திற்கு இரை 
யான பின் அவற்றிற்கு இப்பொழுது நேர்ந்துள்ள 
நிலை மிகவும் இரங்கத்தக்கது . மழை பெய்யாத 
தால் செழிப்பெல்லாம் சிதைந்தது . இது காலக் 
கொடுமை என்று கண்ணீர் உகுத்துக் கையைப் 
புடைத்தவராய் மெலிந்த நெஞ்சுடன் , சிறுமை மிக் 
கனர் மக்கள் . அவர்கள் வாழ்ந்த மனைகள் பாழா 
னமையால் பீர்க்குப் படர்ந்து கடிய காட்டு வழிகள் 
ஆயின . முன்பு இந்நாட்டின் வளத்தைக் கண் 
டறிந்தவர்க்கும் பழைய நிலையை நினைக்குமிடத்துத் 
துன்பம் பெரிதும் தோன்றும் . யானும் அதற்கு 
நோகின்றேன் . 


< தேஎர் பரந்தபுல மேஎர் பரவா 
களிற டியபுல நாஞ்சி லாடா 
மத்துர றியமனை யின்னிய மிமிழா 
ஆங்குப் , பண்டுநற் கறியுநர் செழுவள நினைப்பின் 
நோகோ யானே நோதக வருமே 
பெயன்மழை புரவின் றாகி வெய்துற்று 
வலமின் றம்ம காலையது பண்பெனக் 
கண்பனி மலிர்நிறை தாங்கிக் கைபுடையூ 


26 


ஆரராய்ச்சிக் கட்டுரைகள் 


மெலிவுடை நெஞ்சினர் சிறுமை கூரப் 
பீரிவர் வேலிப் பாழ்மனை நெருஞ்சிக் 
காடுறு கடுநெறி யாக மன்னிய 
முருகுடன்று கறுத்த கலியழி மூதூர் 
உரும்பில் கூற்றத் தன்னநின் 
திருந்துதொழில் வயவர் சீறிய நாடே . ” 

( பதிற்றுப்பத்து , 26) 


தழை உடையையும் மலர் மாலையையும் அணிந்த 
வரும் கள்ளுண்டு களித்துக் கூடியிருப்போருமான 
உழவர் மகளிர் பறவைகள் வயல்களில் புகுந்து பயிர் 
கட்குத் தீங்கு புரியாதிருக்க வேண்டித் தெளிந்த குர 
லோசையால் அவற்றை ஓட்டுவர் . ஆனால் , தம்மைக் 
கடிய எழுந்த பெண்கள் ஒலியை இனிய இசை முழக் 
குவோரின் ஒலி கேட்ட பழக்கத்தாலே பண் ஒலி 
யாகவே கருதிக் கோலமயில்கள் சோலைகளிலே 
தோகை விரித்தாடும் ; சேறுபட்ட வயல்களில் சிக் 
கிய வண்டிகளின் வலிய சக்கரங்கள் உருண்டு 
விரைந்து செல்லும்படி தூண்டி வெருட்ட நல்ல 
எருதுகள் அவற்றைக் கடப்பதற்காக வருந்தி 
முயலும் காலத்து , ஓட்டுவோர் இடும் ஆரவாரம் 
அல்லாமல் போரின் ஆரவாரத்தை என்றும் அறியா 
பகைவர் நாடுகள் . இத்தகைய சீரிய நாடுகளில் 
விளங்கிய பேரழகு , 

பேரழகு , குட்டுவ , நின் சீற்றத்தால் 
அழிந்து ஒழிந்தது .. 


சிதைந்தது மன்றநீ சிவந்தனை நோக்கலின் 
தொடர்ந்த குவளைத் தூநெறி யடைச்சி 


பதிற்றுப்பத்துள் மூன்றாம் பத்து 


27 


அலர்த்த வாம்ப லகமடி வையர் 
சுரியலஞ் சென்னிப் பூஞ்செய் கண்ணி 
அரிய லார்கைய ரினிதுகூ டியவர் 
துறைநணி மருத மேறித் தெறுமார் 
எல்வளை மகளிர் தெள்விளி யிசைப்பிற் 
பழனக் காவிற் பசுமயி லாலும் 
பொய்கை வாயிற் புனல்பொரு புதவின் 
நெய்தன் மரபினிரைகட் செறுவின் 
வல்வா யுருளி கதுமென மண்ட 
அள்ளற் பட்டுத் துள்ளுபு துரப்ப 
நல்லெருது முயலு மளறுபோகு விழுமத்துச் 
சாகாட் டாளர் கம்பலை யல்லது 
பூச லறியா நன்னட் 
டியாண ரறாஅக் காமரு கவினே . ” 

( பதிற்றுப்பத்து , 27 ) 


மேற்கண்ட பாலைக்கௌதமனாரின் பாடல் 
களைப் படிக்கும்போது நம் சிந்தனை எங்கெங்கெல் 
லாமோ செல்கின்றது . அறிவும் நாகரிகமும் மிக 
வும் வளர்ந்துவிட்டதாகக் கருதப்படும் இவ்விருப 
தாம் நூற்றாண்டிலேயே போர் இன்னும் தவிர்க்க 
முடியாத ஒரு தீமையாகவே 

நிலைத்து நிற்கி 
றது என்றால் , ஈராயிரம் ஆண்டுகட்கு முன்பு இருந்த 
சமுதாயம் போரைத் தவிர்த்திருக்க முடியாது 
என்பது தெளிவு . என்றாலும் , அந்நாளிலேயே 
போரின் கொடுமையை எண்ணிச் சான்றோர்களின் 
நெஞ்சம் எவ்வெவ்வாறெல்லாம் குமுறியது என்ப 
தைப் பாலைக் கெளதமனாரின் பாடல்கள் உள்ளங்கை 
நெல்லிக்கனியென நமக்கு விளக்கிவைக்கின்றன . 


28 


ஆராய்ச்சிக் கட்டுரைகள் 


ஆங்குப் , பண்டுநற் கறியுநர் செழுவள நினைப்பின் 
நோகோ யானே நோதக வருமே ! 

( பதிற்றுப்பத்து , 26 : 4-5 ) 
என்ற சொற்களில் புலவர் பெருமானின் அளவற்ற 
மனத்துயரம் புலனாகிறது அன்றோ ? சீற்றத்தால் 
விளையும்சிறுமையை - அழிவால் விளையும் அவலத்தை 
இத்தகைய பாடல்கள் வாயிலாக எடுத்துரைத்துக் 
குட்டுவன் போன்ற நாடாளும் வேந்தன் நெஞ்சை 
நல்வழிப்படுத்தச் சங்ககாலச் சான்றோர் கருதினர் 
போலும் ! அவ்வாறு காலத்தை ஒட்டிச் சமா 
தானத் தூதுவர்களாய் அவர்கள் செய்த சீரிய 
முயற்சியினைத் தமிழ் நெஞ்சம் படைத்தார் உணர்ந்து 
போற்றுதல் ஒருதலை . 

பாலைக் கெளதமனார் எண்ணிய எண்ணம் 
ண்மையுடையது . 

எனவே , 

அது 
வில்லை . ( போர் ! போர் ! என்று தினவெடுத்த 
தோள்களையுடைய வீர மறவர்களுக்குத் தலைமை 
தாங்கி ஈரநெஞ்சம் சிறிதுமின்றி எதிரி நாடுகளை 
உழக்கிய குட்டுவன் செவிகளில் தண்டமிழ்ச் 
சான்றோராகிய பாலைக் கௌதமனார் பக்குவமாகக் 
கூறிவந்த மொழிகள் தக்க பயன் அளித்தன . 
வீரருள் வீரனாய் வாழ்க்கையைத் தொடங்கிய குட்டு 
வன் , ஞானிகளுள் ஞானியாய்த் தன் வாழ்க்கையை 
முடிக்க உறுதி பூண்டான் . கலிங்கப்போரைக்கண்டு 
அசோகப் பேரரசரின் நெஞ்சம் அருள் நெறிப் 
பட்டது போன்று , குட்டுவனது நெஞ்சம் கருணைக் 
கடலாயிற்று . 

பல்யானைச் செல்கெழு குட்டுவன் 


வீணாக 


பதிற்றுப்பத்துள் மூன்றாம் பத்து 


29 


பிறக்கும் பொழுதே இமயவரம்பன் தம்பி என்ற 
பெரும்புகழொடு பிறந்தான் ; தன் தோள் வலியா 
லும் வாள் வலியாலும் தமிழகத்தின் நிகரில்லாத் 
தலைவனாய்த் திகழ்ந்தான் ; நால்வகைப் படைகளையும் 
நன்கு பேணி வைத்திருந்தான் ; உம்பற்காட்டைத் 
தன் உடைமையாக்கினான் . அகப்பா என்னும் 
பேரரணை எறிந்து பகல் தீ வேட்டான் . கொங்கு 
நாட்டையும் பூழி நாட்டையும் வென்றான் ; கடுங்கண் 
மறவராகிய மழவரைத் தன் கருத்துவழி நடப் 
போர் ஆக்கிக்கொண்டான் ; பூழியர் கோவே 
என்றும் , மழவர் மெய்மறை என்றும் , ஆகெழு 
கொங்கர் நாடகப்படுத்த வேல்கெழுதானை வெருவரு 
தோன்றல் என்றும் புலவர் பாடும் புகழ் பெற்றான் ; 
இவ்வாறு தான் அடைந்த தன் வெற்றி வாழ்வை 
வியனுலகமெல்லாம் கண்டு போற்றி வியக்குமாறு 
செயற்கருஞ் செயல் ஒன்று செய்தான் . தன் 
பல்யானைப் பெரும்படையைக் குணகடலுக்கும் 
குடகடலுக்கும் ஒரே காலத்தில் அனுப்பி , அவ்விரு 
கடல் நீரும் ஒரு பகலிலேயே வருமாறு செய்தான் ; 

வ்வாறு கொண்டுவரப்பட்ட இருகடல் நீரிலும் 
படிந்து ஆடிப் பெருமையுற்றான் . இவ்வாறு 
குட்டுவன் பெற்ற பெருமையினை , 

" உருகெழு மரபின் அயிரை மண்ணி 

இருகடல் நீரும் ஆடினேன் . " (சிலம்பு 28 : 145-146 ) 
என்று இளங்கோ அடிகள் பெருமிதத்துடன் 
பாராட்டுகின்றார் . 

1. பதிற்றுப்பத்து , 22 : 17-20 
2. பதிற்றுப்பத்து , 21 ; 23 ; 24 ; 22 ; 15 . 


i 


30 


ஆராய்ச்சிக் கட்டுரைகள் 


இங்ஙனம் போரால் விளைந்த புகழின் எல்லை 
யைப் பெருவிழாவாய்க் கொண்டாடிய குட்டுவன் 
தன் நாட்டு அயிரைமலையில் கோயில் கொண்டுள்ள 
கொற்றவைத் தெய்வத்தைத் தன் குலத்தார் 
செய்துவரும் வழிபாடு வழுவாத வகையில் வழிபட்டு 
மகிழ்ந்தான் . இறுதியாக இருப்பத்தைந்து ஆண்டு 
கள் போர்மலிந்த - புகழ்மலிந்த - ஆட்சி நடத்திய 

ட்டுவன் , பிறவாப் பெருநெறி காணப் பெரு 
விழைவு கொண்டான் . மண்ணை அடக்கி வாழும் 
வாழ்வினும் மனத்தை அடக்கி வாழும் வாழ்வே 
சிறந்ததெனத் தெளிந்தான் ; மண்ணரசாள்வதி 
லும் விண்ணரசாள்வதே மேலென விரும்பினான் ; 
உயிர்களை வதைத்து அழித்து ஒழித்து நாசமாக்கு 
வதினும் உற்றநோய் நோன்று உயிர்க்கு 2 - றுகண் 
செய்யாது தவவாழ்வினை மேற்கொள்வதே சாலத் 
சிறந்ததென உணர்ந்தான் ; தன் குலத்தில் தனக்கு 
முதியாரை மதியோடு ஒத்த தன் தண்ணளியால் 
தழீ இக்கொண்டு அவர்க்குத் தன் நாட்டைப் பகுத் 
துக் கொடுத்தான் ; ஓங்கு புகழும் உயர்ந்த கேள்வி 
யும் ஒருங்கே படைத்திருந்த தன் ஆசிரியராகிய 
நெடும்பாரதாயனார் காட்டிய ஞான நெறியே செல்ல 
வைராக்கியம் கொண்டான் ; துறவு உள்ளம் பூண்டு 
தன் ஆசிரியரைப் பின் தொடர்ந்து நாடு நீங்கிக் 
காடு போந்தான் ; வீடு பெற்றான் . வீரருள் வீரனாய் 
விளங்கிய ஒரு பேரரசன் வாழ்வு ஞானியருள் 
ஞானியர் போற்றும் தவவாழ்வாய் முடிந்தது . 
உணர்ச்சியும் உருக்கமும் நிறைந்த இவ்வரலாற்றை 
மூன்றாம் பத்தின் பதிகம் அழகுறப் பாடுகிறது . 


பதிற்றுப்பத்துள் மூன்றாம் பத்து 


31 


“ இமைய வரம்பன் தம்பி அமைவர 
உம்பற் காட்டைத் தன் கோல் நிறீஇ 
அகப்பா எறிந்து பகற்றீ வேட்டு 
மதியுறழ் மரபின் முதியரைத் தழீஇக் 
கண்ணகன் வைப்பின் மண்வகுத் தீத்துக் 
கருங்களிற் றியானைப் புணர்நிரை நீட்டி 
இருகடல் நீரும் ஒருபகல் ஆடி 
அயிரை பரைஇ ஆற்றல்சால் முன்பொடு 
ஒடுங்கா நல்லிசை உயர்ந்த கேள்வி 
நெடும்பார தாயனர் முந்துறக் காடுபோந்த 
பல்யானைச் செல்கெழு குட்டுவனைப் 
பாலைக் கௌதமனர் பாடினர் பத்துப்பாட்டு . 


( மூன்றாம் பத்து , பதிகம் ) 


9. பழந்தமிழக இயற்கை - நிலவளம் 


சங்க இலக்கியப் புலவர்கள் இயற்கையின்பால் 
கொண்டிருந்த ஈடுபாடு ஒப்புயர்வற்றது . இயற்கை 
இன்பத்தை ஐம்புலன்களாலும் ஆரத்துய்த்த அச் 
சான்றோர்கள் அவ்வின்பத்தைத் தேனினும் இனிய 
தீந்தமிழ்ப் 

மிழ்ப் பாடல்களாய் வடித்து வைத்துள் 
ளார்கள் . அவர்களுள் தலை சிறந்த ஒருவரே பாலைக் 
கௌதமனார் . அவர் பாடியுள்ள பாடல்கள் பழந் 
தமிழகத்தின் நிலவளத்தை- இயற்கை அன்னை 
நானில அரங்கில் ஆடிய அழகுக் கூத்தினை - கவி 
னுற எடுத்துக்காட்டுகின்றன. ஐவகை நிலங்களின் 
வளங்களையும் அவர் பாடியுள்ள திறன் மகிழ்ந்து 
போற்றற்குரியது. 


32 


ஆராய்ச்சிக் கட்டுரைகள் 


மருதம் : 

நீர்வளம் நிறைந்த பகுதி மருதம் . ஆங்கே மருத 
மரங்கள் தம்பால் பல புள்ளினம் தங்கி ஒலிக்க 
ஓங்கி நிற்கும் செறிவினையுடைய பெரிய பரப்பிட 
மாகிய மணல் மலிந்த பெருந்துறைக்கண் விளை 
யாடும் இளமகளிரால் பூவும் தளிரும் பறிக்கப்படுத்த 
லால் காஞ்சி மரங்கள் சிதைந்த நிலையில் காட்சி 
அளிக்கும் . முருக்க மரங்கள் தாழ்ந்து பூக்களைச் 
சொரிதலால் உயர்ந்த நெருப்புப்போலத் தோன் 
றும் . அடைகரையில் சங்குகளும் நாரைகளும் செவ் 
விய வரிகளுடைய நாரையினத்துப் பறவைகளும் 
திரியும் . கழனிக்கு வாயிலாக உள்ள பொய்கையைச் 
சார்ந்த விளை நிலத்தில் அழல் போலும் பூவினை 
உடைய தாமரை மலர்ந்திருக்கும் . வளையணிந்த 
விளையாட்டு மகளிர் பறியாமையால் தாமே 
மலர்ந்த ஆம்பல் எங்கும் நிறைந்திருக்கும் . இத் 
தகைய காட்சிகள் நிறைந்தது நீங்காத புது வருவா 
யுடைய அகன்றலை நாடு . 


மருதிமிழ்ந் தோங்கிய நளியிரும் பரப்பின் 
மணல்மலி பெருந்துறைத் ததைந்த காஞ்சியொடு 
முருக்குத்தாழ் பெழிலிய நெருப்புறழ் அடைகரை 
நந்து நாரையொடு செவ்வரி உகளும் 
கழனி வாயிற் பழனப் படப்பை 
அழல்மருள் பூவின் தாமரை வளைமகள் 
குறாஅது மலர்ந்த ஆம்பல் 
அறாஅ யாணரவர் அகன்றலை நாடே . 

(பதிற்றுப்பத்து , 23 : 18-25 ) 


பதிற்றுப்பத்துள் மூன்றாம் பத்து 


33 


மருதவள நாட் 

நாட்டில் நீர் வளம் இடையறாமல் 
இருத்தலின் , காலமல்லாத காலத்தும் கரும்பு 
முற்றிக்கிடக்கும் . அதனை அறுத்துக்கொள்வதோடு 
ஒழியாது அதன் அரிகாலையும் அகழ்ந்து சிதைத்து 
ஆங்கு மலரும் பல வகைப் பூக்களையும் கொண்டு 
மக்கள் மலர் விழா எடுப்பார்கள் . தேன் சொரிய 
நின்ற மருதமரங்களை வெள்ளிய நுரையைச் சுமந்து 
பாய்ந்து வரும் சிவந்த புதுவெள்ளம் அடியோடே 
சாய்க்கும். அவ்வெள்ளத்தை அணை கோலித் 
தடுப்பான் வேண்டிக் கனத்த வைக்கோற் புரிகள் 
கொண்டு மணற்கோட்டைகளைக் கட்டுவர் . 
அவையும் அவ்வெள்ளத்தில் சிதைந்து கரைந்து 
போகும் . அது கண்ட மக்கள் முன்னினும் அதிக 
முயற்சியோடு உயரமும் திண்மையும் பொருந்திய 
அணைகளை ஆக்கி நீரைத் தடுத்து வென்றி காண் 
பார்கள் . அப்போது அவர்கள் செய்யும் மகிழ்ச்சி 
ஆரவாரம் மிகப்பெரிதாய் விளங்கும் . வெள்ளத் 
தைச் சிறைப்படுத்தி வெற்றியும் மகிழ்ச்சி 
யு 
கொண்ட மக்கள் கூட்டம் நாட்டின் மூதூர்க்கண் 
நிகழும் திருவிழாவிற்குச் சென்று அதனைக் கண்டு 
மிகுந்த ஆரவாரத்துடன் மீளும் . 


“ கால மன்றியும் கரும்பறுத் தொழியாது 
அரிகா லவித்துப் பலபூ விழவின் 
தேம்பாய் மருத முதல் படக் கொன்று 
வெண்டலைச் செம்புனல் பரந்துவாய் மிகுக்கும் 
பலசூழ் பதப்பர் பரிய வெள்ளத்துச் 
சிறைகொள் பூசலிற் புகன்ற வாயம் 
3 


34 


ஆராய்ச்சிக் கட்டுரைகள் 


முழவிமிழ் மூதூர் விழவுக்காணூஉப் பெயரும் 
செழும்பல் வைப்பிற் பழனப் பாலும் . 

( பதிற்றுப்பத்து , 30 ; 14-21 ) 
முல்லை : 

வானுற ஓங்கிய மரங்கள் அடர்ந்த காடும் காடு 
சார்ந்த பகுதியுமாகிய முல்லை நிலத்துக் காடுகளில் 
பல்வகைப் பூக்களும் உதிர்ந்து வாடிக்கிடக்கும் . அக் 
காடுகள் தாம் பயன் பல அளிக்கும் தன்மையினின் 
றும் திரிந்து செவ்வரக்குப் போன்ற நுண்ணிய 
மணல் பொருந்திய மட்குன்றுகளைக்கொண்டு விளங் 
கும் . ஒள்ளிய நெற்றியையுடைய மகளிர் - காலில் 
செருப்பணிந்து அப்பகுதிகளில் திரிவர் . 

" பல்பூஞ் செம்மற் காடுபய மாறி 
அரக்கத் தன்ன துண்மணற் கோடுகொண்டு 
ஒண்ணுதல் மகளிர் கழலொடு மறுகும் 
விண்ணுயர்ந் தோங்கிய கடற்றவும் பிறவும் . 

(பதிற்றுப்பத்து , 30 : 26-29 ) 
குறிஞ்சி : 

மலையும் மலைசார்ந்த இடமுமாகிய இக்குறிஞ்சி 
நிலத்தின் அழகை மூன்றாம் பத்தின் இறுதிப் 
பாடலில் ஆசிரியர் சிறப்பாகப் பாடியுள்ளார் . 
குறிஞ்சி நிலப்பகுதிகளை அடுத்து முல்லைநிலப் பகுதி 
களும் உள்ளன . இவ்விருநிலங்களிலும் வாழ்ந்த 
மக்கள் வாழ்க்கையும் மனப்பாங்கும் அறிவதற்குப் 
பேரின்பம் 

தருவனவாகும் . காந்தட்பூவால் 
தொடுக்கப்பட்ட கண்ணியினைத் தலையில் அணிந்து 
கொலை புரியும் வில்லினைக் கையிலே ஏந்தி வரும் 


பதிற்றுப்பத்துள் மூன்றாம் பத்து 


35 


வேட்டுவர் செவ்விய ஆமாவின் இறைச்சியுடனே 
காட்டிடத்து வாழும் வலிமை பொருந்திய யானையின் 
தந்தத்தையும் கொண்டு வருவர் ; செல்வச் செழுமை 
நிறைந்த புன்புலவைப்பில் இருந்த பொன்னுடைக் 
கடைத்தெருக்களிற் புகுவர் ; ஆங்கே தாம் கொண்டு 
வந்த இறைச்சியையும் தந்தத்தையும் கொடுத்து 
விட்டு , அவற்றிற்கு ஈடாகப் பொன்னைப் பெறாமல் 
வடித்த கள்ளை வாங்கி உண்பர் . உயிர்க்கொலை 
புரியும் வேட்டுவர் உள்ளம் இருந்தவாறு அது ! 


காந்தளங் கண்ணிக் கொலைவில் வேட்டுவர் 
செங்கோட் டாமா லூவெடு காட்ட 
மதனுடை வேழத்து வெண்கோடு கொண்டு 
பொன்னுடை நியமத்துப் பிழிநொடை கொடுக்கும் 
குன்றுதலை மணந்த புன்புல வைப்பும் . 

(பதிற்றுப்பத்து , 30 : 9-13 ) 


வில்லும் அம்பும் கொண்டு விலங்குகளை வேட்டை 
யாடித் திரியும் பண்பினரே குன்றக் குறவர் . 
அவர்கள் மனைகளும் எளிய மனைகள் ; ஆயினும் , 
அவை அன்பின் உறைவிடங்கள் . குறவர் தம் 
மனைகளை வரகின் வைக்கோலால் வேய்ந்திருப்பர் . 
அவர்கள் தொழில்களுள் முதன்மையானது தினைக் 
கொல்லையை உழுது பயிர் செய்வதாகும் . அவர் 
களுடைய அன்பகங்களில் மணமிக்க காட்டு 
மல்லிகை வளரும் . அன்பு பொங்கும் அவர் தம் 
இல்லங்களில் நடைபெறும் இல்லறத்தின் சிறப்பு 
இணையில்லாததாகும் . தம் வீட்டிற்கு வரும் விருந் 
தினர்க்குத் தன்னை உண்டாரை வேறெதுவும் 


36 


ஆராய்ச்சிக் கட்டுரைகள் 


உண்ண விரும்பாதவாறு செய்யும் சுவையும் கருப் 
புக் கட்டியைப் பொடி செய்து கொழித்தெடுத்த 
நுண்ணிய பூழி போலும் தோற்றமும் உடைய 
மெல்லிய தினைமாவை ஆர்வத்தோடு வரும் விருந் 
தினர் அனைவர்க்கும் முறைமுறையாக வேண்டுமட் 
டும் அளித்து மகிழ்வர் . 

“ ஏனல் உழவர் வரகுமீ திட்ட 
கான்மிகு குளவிய வன்புசே ரிருக்கை 
மென்றினை நுவணை முறைமுறை பகுக்கும் 
புன்புலந் தழீஇய புறவணி வைப்பும் . 

( பதிற்றுப்பத்து , 30 : 22-25 ) 
நெய்தல் : 

அலை மோதும் கடலும் கடல் சார்ந்த பகுதியு 
மாகிய நெய்தல் , ஏனைய நிலங்களுக்குச் சிறிதும் 
இளைக்காத வளம் வாய்த்ததாகும். விளையாடும் 
மகளிர் பூங்கொத்துக்களை விருப்புடன் கொய்தமை 
யால் சிதறிக்கிடக்கும் ஞாழல் எனப்படும் புலிநகக் 
கொன்றை மரங்கள் நிறைந்த பெரிய நீர்த்துறை 
களை உடையது நெய்தல் நிலம் . அங்கே நீலமணி 
யாற் செய்த பாத்திரங்களைப்போன்று கரிய இதழ் 
களை உடைய நெய்தற்பூக்கள் குளிர்ந்த கழிக்கண் 
மலர்ந்திருக்கும் . அக்கழிகளில் மீன் வட்டமாடி 
புன்னையின் வெள்ளிய பூங்கொத்துக்கள் செறிந்த 
கிளைகளிடத்தே நாரை முதலிய பறவைகள் தங்கும் . 
மக்கள் சென்று தங்குதற்குரிய கானற்சோலைகளில் 
செறிந்த மணல் அடைந்த கரையில் அடம்பங் 
கொடிகள் வளர்ந்திருக்கும் . அவற்றை அலைத்து 


பதிற்றுப்பத்துள் மூன்றாம் பத்து 


37 


வரும் அலைகளால் ஒதுக்கப்பட்ட. சங்குகளின் 
கூட்டம் அலறிய வண்ணம் இருக்கும் . வளையலறக் 
கேட்டு ஓடிப்போந்து அதன் முத்தை எடுக்க 
முனைவார் , அவ்வளையுடனே எறியப்படும் பவளத் 
தையும் எளிதில் எடுத்துச் செல்வர் . அத்தகைய 
வளமார்ந்தது நெய்தல் நிலம் . 

பழந்தமிழகத்தின் நிலவளத்தை இதுகாறும் 
பொது வகையாற் கண்டோம் . இனி மூன்றாம் 
பத்தில் வேறு காரணங்களாற் சிறப்பாகக் குறிக்கப் 
பெறும் கொங்கு நாட்டைப்பற்றியும் பூழி நாட்டைப் 
பற்றியும் பாலைக் கௌதமனார் கூறும் செய்திகளை 
ஈண்டு அறிதல் பொருத்தமும்பயனும் உடையதாகும் . 
கொங்கு நாடு : 

பல்யானைச் செல்குழு குட்டுவன் தன் நெஞ்சுர 
னாலும் படை வலியாலும் வென்ற நாடுகளுள் சிறந் 
தன கொங்கு நாடும் பூழி நாடும் ஆகும் . பண்டை 
நாளில் மூவேந்தர்பாலும் போர் நசை தோன்றுவ 
தற்குப் பெருங்காரணமாய் இருந்தது இக்கொங்கு 
நாடு .1 இந்நாட்டைச் சுற்றிலும் போர் வெறி 
கொண்ட மறவர் பலர் வாழ்ந்து வந்தனர் . இத் 
தகைய பகுதியைத் தன் குருதி தோய்ந்த வேலின் 
திறத்தால் வென்று ஆண்டான் குட்டுவன் . அவன் 


1. Cera Kings : K. G. S. Aiyar , pp . 33-34 . 

2. குட்டுவன் தான் கைப்பற்றிய இப்பகுதிகளைத் தன் 
ஆணைக்கு உட்பட்டுக் கருவூரிலிருந்து ஆளுமாறு கருவூர் ஏறிய 
ஒள்வாட்கோப்பெருஞ்சேரல் இரும்பொறையை நியமித்தான் 
என்பர் ( Cera Kings : K. G. S. Aiyar , Chap . II, pp . 33-35 . ) 


38 


ஆராய்ச்சிக் கட்டுரைகள் 


ஆட்சியின்கீழ்ப்பட்ட இந்நாடு , வேறு பல் வளமும் 
உடையதே எனினும் , ஆற்று நீர்வளம் அவ்வளவாக 
இல்லாதது . எனவே , கொங்கு நாட்டு மக்கள் பெரி 
தும் கிணறுகளில் ஊறும் ஊற்றுவளத்தையே நம்பி 
வாழ்ந்தனர் . கொங்கு நாட்டின் சிறந்த செல்வங் 
களுள் ஒன்றாய் இருந்தது கால்நடைச் செல்வமே 
ஆகும் . கொங்கு நாடு மேட்டு நிலப்பகுதி 
எனவே , அங்கு ஆனிரைக்கு வேண்டும் நீர் கிடைத் 
தல் அரிது . அதனால் கொங்கர்கள் கூரிய இரும்புக் 
கோடரிகளைக்கொண்டு நிலத்தை அகழ்ந்து மிக 
ஆழ்ந்த கிணறுகளை அமைப்பர் . அப்பிள்ளைக் 
கிணறுகளில் நீண்ட கயிறுகளில் பிணைக்கப்பட்ட 
சிறிய முகவைகளைக் கட்டி விட்டு நீர் முகப்பர். 
கொங்கு நாட்டில் நீர் கிடைத்தல் அருமையாதலால் 
நீர்வேட்கைகொண்டு அலையும் ஆனிரைகள் முகவை 
களைக் கண்டவுடனே அவற்றின் குறுமையும் நீர் 
மையும் நோக்காது மொய்க்கும் . அவ்வாறு மொய்ப் 
பனவற்றைக் கொங்கர் நீர் முகந்து உண்பிப்பர் . 
பசு வளமிக்க கொங்கு நாட்டின் நிலை இத்தகைய 
தாகும் . 


" பொன்செய் கணிச்சித் திண்பிணி உடைத்துச் 
சிரறுசில ஊறிய நீர்வாய்ப் பத்தற் 
கயிறுகுறு முகவை மூயின மொய்க்கும் 
ஆகெழு கொங்கர் நாடகப் படுத்த 
வேல்கெழு தானை வெருவரு தோன்றல் ! 


( பதிற்றுப்பத்து , 22 : 12-16 ) 


பதிற்றுப்பத்துள் மூன்றாம் பத்து 


39 


பூழி நாடு : 

கொங்கு நாட்டைப்போலக் குட்டுவனது வெற் 
றிக்கு இலக்கான நாடுகளுள் மற்றொன்று பூழி நாடு 
ஆகும் . இந்நாடு கொடுந்தமிழ் நாடு பன்னிரண் 
டனுள் ஒன்றாகக் கூறப்படும் . இது மலபார் மாவட் 
டத்தில் உள்ள பொன்னானித் தாலுக்காவில் அடங் 
கியது என்பர் . இந்நாடு பண்டு நன்னன் குடியின 
ரால் ஆளப்பட்டு வந்தது என்றும் , இந்நாட்டார் 
அடுத்தார்க்குத் துன்பம் இழைக்கச் சிறிதும் 
பின் வாங்காத மறவர் என்றும் கூறுவர் .2 

பூழி நாட்டில் சிறப்புடன் வாழ்ந்த குடியினர் 
ஆயர் ஆவர் . அவர்கள் மிகப் பெரிய ஆனிரை 
களையும் கணக்கற்ற களிறுகளையும் உடையவர்கள் ; 
செருப்பு என்னும் மலைக்கு உரியவர்கள் . அவர்கள் 
முல்லைப் பூவாலாய கண்ணியணிந்து ஆனிரைகளைப் 
புல் நிறைந்த பரந்த வெளிகளில் மேய விட்டுவிட்டு, 
காட்டில் சிதறிக்கிடக்கும் மணிகளைப் பொறுக்கி 
வருவார்கள் . மலை வளமும் மணி வளமும் பசும்புல் 
வளமும் நிறைந்த பூழி நாடு இத்தன்மையதாகும் . 

முல்லைக் கண்ணிப் பல்லான் கோவலர் 
புல்லுடை வியன்புலம் பல்லா பரப்பிக் 
கல்லுயர் கடத்திடைக் கதிர்மணி பெறூஉம் 
மிதியல் செருப்பிற் பூழியர் கோவே ! 

( பதிற்றுப்பத்து , 21 : 20-23 ) 


1. Malabar Manual : Vol , I. pp . 647 , 666 . 
2. Cera Kings : K. G. S. Aiyar , p . 33 . 


40 


ஆராய்ச்சிக் கட்டுரைகள் 


அயிரை மலை : 

இனி , ஒரு நாட்டுக்குச் சிறந்த அணிகலன்கள் 
அரண்கள் என்று ஆன்றோரால் போற்றப்படும் 
மலை அழகினையும் ஆற்று வளத்தையும் ஆசிரியர் 
எவ்வாறு போற்றியுள்ளார் என்று நோக்குவோம் : 
சேரநாட்டைச் சேர்ந்த மலைகளுள் அயிரை மலை ? 
சிறப்பு வாய்ந்ததாகும் . இதனைச் சூழ்ந்த பயந்தழீ 
இய நாட்டைத் தம் வயமாக்கிக்கோடலை விரும்பிப் 
போதரும் பகை வேந்தர் போர் செய்து எளிதில் 
மேல்வாராவாறு குறுக்கே அரண்போலச் செங்குத் 
தாய் நிற்கும் இம்மலை .3 

வற்றாத வளங்கொழிக்கும் தமிழகத்து ஆறு 
களுள் ஒன்று பேரியாறு ஆகும் . இவ்வாற்றின் 
அழகை , 

கோங்கம் வேங்கை தூங்கிணர்க் கொன்றை 

நாகந் திலக நறுங்கா ழார 
1. ( i ) இருபுனலும் வாய்ந்த மலையும் வருபுனலும் 

வல்லரணு நாட்டிற் குறுப்பு . ( குறள் : 737 ) 
( ii) மணிநீரு மண்ணு மலையு மணிநிழற் 
காடு முடைய தரண் . 

( குறள் : 742 ) 
2. ( i ) இது யானை மலைத் தொடர்களுள் ஒன்று ; ஐவர்மலை 
என்று இக்காலத்து வழங்குவது . சேரவேந்தர் செய்யுட்கோவை 
பக்கம் , X. 

( ii ) Cera Kings : K. G. S. Aiyar , p . 15 . 
3. சீருடைத் தேஎத்த முனைகெட விலங்கிய 
நேருயர் நெடுவரை யயிரைப் பொரும் ! " 

( பதிற்றுப்பத்து , 21 ; 28-29 ) 


பதிற்றுப்பத்துள் மூன்றாம் பத்து 


41 


முதிர்பூம் பரப்பி னெழுகுபுன லொளித்து 
மதுகர D மிறொடு வண்டினம் பாட 
நெடியோன் மார்பி லாரம் போன்று 

பெருமலை விலங்கிய பேரியாறு ...... ” ( சிலப் , 25 : 17-22 ) 
என்று இளங்கோ அடிகள் புனைந்துரைத்துள்ள 
திறம் நினைந்து நினைந்து மகிழ்தற்குரியதாகும் . 
வான் பொய்ப்பினும் தான் பொய்யா வளம் 
படைத்த இத்தகைய பேரியாறு பாலைக்கௌதமனார் 
உள்ளத்தைக் கவராமல் போகுமோ ? கோடை நீட் 
டித்ததால் குன்றுகள் பொலிவிழந்து தோன்ற , 
அருவிகள் பொழியாது வற்றியுலர்ந்த பெரிய வறட் 
சிக் காலத்தும் கரையளவு உயர்ந்து நீர் பெருகி 
வழிந்து இழியும் அகன்ற இடத்தையுடைய பேரி 
யாறு என்னுங் கருத்தமையப் பாடுகின்றார் புலவர் .1 

10. தெய்வங்கள் 
இயற்கை வளங்களால் செழிப்புற்று விளங்கும் 
ஒரு நாட்டின் மக்களைப் பசியும் பிணியும் பகையும் 
தீண்டுவது அரிது . அமைதி அரசோச்சும் நாட்டில் 
உயர்ந்த நாகரிகம் ஓங்கி வளர்தல் இயற்கை. சிறந்த 
நாகரிகத்தின் மணி முடியே மாசற்ற சமயநெறி . 
பழந்தமிழ் மக்களின் வாழ்க்கையைச் சங்க இலக்கி 
யத்தைக்கொண்டு துருவி ஆராய்வார் அவர்பால் 
உயர்ந்த சமய நெறிகள் குடிகொண்டிருந்தன என 
* 1 . கோடை நீடக் குன்றம் புல்லென 

அருவி யற்ற பெருவறற் காலையும் 
நிவந்துகரை யிழிதரு நனந்தலைப் பேரியாறு . 

( பதிற் . 28 : 8-10 ) 


42 


ஆராய்ச்சிக் கட்டுரைகள் 


கௌதம் 


உணர்தல் ஒருதலை . ஈண்டுப் பாலைக் 
னார் பாடல்களில் வரும் இரு தெய்வங்களைப்பற்றிய 
குறிப்புக்களை மட்டும் ஓர்வோம் : 


முருகன் : 

ட்டுவனுடைய கூற்றை ஒத்த வலியுடை வீரர்கள் 
போரிட்டு அழித்த நாடுகள் முருகவேள் வெகுண்டு 
பொருது அழித்தலால் செல்வக்களியிழந்த சூரனின் 
மூதூர் போலும் என்று குறிப்பிட்டுள்ளார் . இப் 
பகுதியைப் படிப்பார்க்கு மிகப்பழைய நாளிலேயே 
தமிழகத்தில் தெய்வ வழிபாடு பற்றி அதை ஒட்டிய 
புராணக் கருத்துக்களும் வழக்காற்றில் இருந்த 
வாய்மை புலனாகும் . 


கொற்றவை : 
முப்பதாம் பாடலில் 

பாலைக்கெளதமனார் 
போருக்குப் புறப்படும் சேரவேந்தன் 

‘ முரசுறை 
கடவுட்குப் பலி யூட்டும் செய்தியினைச் சித்திரித் 
துள்ளார் என்பதை முன்னமே கண்டோம் . அம்முர 
சுறை கடவுள் வீரர்க்கு வெற்றி தரும் கொற்றவைத் 
தெய்வம் என்று கருதுவர் அறிஞர் . ! மேலும் 
‘ தன்னாட்டு அயிரை மலையிலுள்ள கொற்றவைக் 
கடவுளைத் தன் முன்னோர் போலவே பலியிட்டு 
வழிபட்டு வந்தான் குட்டுவன் என்பர் . ? 


1. Cera Kings K. G. S. Aiyar P. 16 . 
2. சேரவேந்தர் செய்யுட்கோவை : பக்கம் , XI . 


பதிற்றுப்பத்துள் மூன்றாம் பத்து 


43 


ளன . 


11. விலங்கினங்களும் பறவையினங்களும் 
யானை : 

பாலைக்கௌதமனார் பாடல்களில் விலங்குகளை 
யும் பறவைகளையும் பற்றிய குறிப்புக்கள் பல உள் 

அவற்றை ஈண்டு ஆராய்வோம் : யானைப் 
படையை மிகுதியாக வைத்திருந்தமையால் , பல் 
யானைச் செல்கெழு குட்டுவன் என்ற பெயரையே 
ஒரு சேரவேந்தன் 

அடைந்தான் 

என்றால் , 
யானைப்படைக்கு அந்நாளில் இருந்த மாட்சி 
யினை என்னென்று உரைப்பது ! இனி இவ்வளவு 
சிறப்பமைந்த விலங்கை - விலங்குகளுள் பெரிய 
விலங்கை - புலவர் எவ்வாறெல்லாம் கூர்ந்து நோக்கி 
இதன் அழகையும் ஆண்மையையும் சுவைத் 
துள்ளார் எனக் காண்போம் : படைகளுள் சிறந்த 
யானைப்படை . மாற்றார் அணி வகுப்பைத் கிழித்துச் 
சென்று ஏனைய படைகள் உள்ளே நுழையுமாறு 
செய்யும் ஆற்றல் யானைப் படைக்கே உரியதாகும் . 
பழந்தமிழ் நாட்டில் யானைகள் போருடற்றுவதில் 
தலை சிறந்து விளங்கின. போர்க்குச் செல்லும் 
யானைக்குப் பொன்னரி மாலை , ஓடை , கிம்புரி முதலிய 
அணிவிப்பர் . அவ்யானைகள் மதஞ்சொரியும் தலை 
யும் , பசிய கண்களும் , கடுத்த பார்வையும் உடை 


1. பதிற்றுப்பத்து : 29:14 
2. இனியது : 40 . 
3. பதிற்றுப்பத்து , 21 : 17 . 
4. பதிற்றுப்பத்து , 22 : 18 . 
5. பதிற்றுப்பத்து , 22 : 2 . 


44 


ஆராய்ச்சிக் கட்டுரைகள் 


யனவாய் விளங்கும் . அவற்றால் மிதித்து அழிக்கப் 
பட்ட வயல்கள் பின்னர் வளம் பயத்தல் இலவாகும் .1 
இயல்பாகவே யானைகள் தம்முள் ஒருங்கே அணி 
வகுத்துச் செல்லும் பண்பின . அத்தகையன போர் 
முனையில் அணிவகுத்து நின்றால் அவ்வணி வகுப்பை 
உடைத்து எறிவது எளிதோ ? 
குதிரை : 
அரசனுக்கு 

ரிய நால்வகைப் படைகளுள் 
குதிரைப் படையும் ஒன்று . போர்க்குச் செல்லும் 
விரைந்த செலவுடைய குதிரைகள் தலையாட்டத்தை 
உடையனவாய் விளங்கும் .” 


பசு : 


பழந்தமிழ் நாட்டின் சிறந்த கால்நடைச் 
செல்வம் பசுக்களாகும் . நம் முன்னோர் இச் 
செல்வத்தைப் போற்றிப் பாதுகாப்பதில் கண்ணுங் 
கருத்துமாய் இருந்தனர் . அவர்கள் ஆ காத்து 
ஓம்பிய அழகினைப் பாலைக் கௌதமனார் தம் பாடல் 
களில் சிறப்பாகப் போற்றியுள்ளார் . 


எருது : 

நன்கு போற்றி வளர்க்கப்பட்ட நல் எருது 
களைப் பழந்தமிழ் மக்கள் வண்டிகளிற் பூட்டி வெளிச் 
செல்வர் . அதுபோழ்து வண்டியின் உருளி சேற்றில் 
சிக்கிக்கொள்ளுமேல் மாட்டாது மடங்கிப் படுக்கும் 


1. பதிற்றுப்பத்து , 25 : 2 . 
2. பதிற்றுப்பத்து , 22 : 17 . 
3. பதிற்றுப்பத்து , 21 : 21. ( ii ) பதிற்றுப்பத்து , 22 : 15 . 


45 


பதிற்றுப்பத்துள் மூன்றாம் பத்து 


ஏனை வலியில்லாத எருதுகளைப் போலல்லாது தம் 
வன்மை முழுதும் 

செலுத்தி மூக்கொற்றியும் , 
தாளூன்றியும் அள்ளற்சேற்றினின்றும் நீங்க 
வலிக்கும் முயற்சியுடையன அவ்வெருதுகள் . 
மரையா : 

மரையா பெரிதும் காடுகளிலே வாழும் தன்மை 
யன ; பெரிய தோற்றம் உடையன ; இணை இணை 
யாகக் காட்சி அளிப்பன . 
கழுதை : 

பண்டு பகைவர் புலங்களை ஏர்பூட்டி உழுவதற்குக் 
கழுதைகளைப் பயன்படுத்தினர் ! 
நரி : 

பாழ் இடங்களில் கவர்த்த வழிகளில் இருந்து 
பிணந்தின்னும் வெள்ளிய குறுநரிகள் பசியால் 
ஊளையிட்டுக் கூவும் . 


கூகை : 


கோட்டான்கள் எனப்படும் கூகைகளின் 
கண்கள் பிதுங்கின போன்றிருக்கும் . இவை கூவும் 
ஒலி கொடிய கண்களையுடைய பேய்மகள் கூத்தாடத் 
துணை புரியும் . 
சிதடு : 

சிதடு என்பது சிள்வீடென்னும் ஒரு 
1. பதிற்றுப்பத்து , 27 : 13 . 
2. பதிற்றுப்பத்து , 23 : 14 . 
3. பதிற்றுப்பத்து , 22 : 35 . 
4. பதிற்றுப்பத்து , 22 ; 36 . 


வகை 


46 


ஆராய்ச்சிக் கட்டுரைகள் 


வண்டு . இலை இல்லாமல் உலர்ந்த தலையினையுடைய 
உன்னமரத்தின் சிறு சிறு கிளைகளில் பொருந்தி 
யிருந்து இச்சிதடுகள் செய்யும் ஓசை வண்டின் ஓசை 
போல இனிதாய் இராது . 


கொக்கு : 

நீர் நிறைந்த இடங்களில் வாழும் கொக்கின் 
பார்வை கூர்மையானது . சேய்மையிலிருந்தே 
நுனித்து நோக்கும் ஆற்றலுடைய கொக்குகளால் 
விரைந்து குத்தப்படும் கடுமையினின்றும் மீன்கள் 
தப்புவது அருமை . எனவே , அவை கொக்குகளின் 
பரிவேட்புக்குப் பெரிதும் அஞ்சும் .” 


நாரை : 

நீர் இடையறாமல் நிற்கும் இடங்களில் தமக்கு 
வேண்டிய இரையை நிரம்பப் பெறுதலின் , அவ் 
விடங்களில் விரும்பி வாழும் நாரைகள் பெரிய கால் 
களை உடையன ; வளைந்து தலை சாய்ந்து கிடக்கும் 
நெல்வயலிடத்தே அயிரை முதலிய கொழுத்த மீன் 
களை உண்டு மகிழும் . கானற் சோலைகளில் மீன் 
வேட்டமாடிய குருகுகள் வெள்ளியபூங்கொத்துக்களை 
உடைய புன்னைக் கிளைகளில் தங்கும் . நாரை , 
செவ்வரி , குருகு , கொக்கு என்பன தமக்கிடையே 
சிறுசிறு வேறுபாடுகள் உடைய எனினும் , ஏறக் 


1. பதிற்றுப்பத்து , 23 : 2 . 
2. பதிற்றுப்பத்து , 21:27 . 
3. பதிற்றுப்பத்து , 29 : 4 . 


பதிற்றுப்பத்துள் மூன்றாம் பத்து 


47 


குறைய ஒரே இனத்தைச் சேர்ந்த பறவை வகை 
எனக் கருதுவர் . 
ஆண்டலை : 

ஆண்டலை என்பது ஆண்மகன் தலைபோன்ற 
தலையையும் புள்ளினைப் போன்ற உடலையும் 
உடையதொரு பறவை என்பர் .2 காட்டுக்கோழி 
என்றும் கூறுவர் . தீய்ந்து போன காடுகளிலும் 
வாழும் இயல்பின இவ்வாண்டலைப் புட்கள் . 
காட்டுப்பன்றி : 

காட்டுப் பன்றியைக் களிறு என்று குறிப்பர் 
பாலைக் கௌதமனாரும் பிறரும் . கொல்லையில் 
உள்ள கோரையின் கிழங்குகளை உண்டற்கு இப் 
பன்றிகள் அவ்விடங்களை நன்கு கிளறிவிடும் . அத 
னால் புழுதியாகிய பண்பட்ட புன்செய்க் கொல்லை 
களைப் பின்பு கலப்பைகள் கொண்டு உழவேண்டுவ 
தில்லை என்று கூறுவர் ஆசிரியர். 
காக்கையும் பருந்தும் : 

பிணமுகக்கும் காக்கையின் கண்கள் கரியன 
வாய் இருக்கும் . பருந்தோடு சேர்ந்து காக்கைகள் 


1 . Tamil Lexicon . Vol II , P. 1014. பார்க்க 
2. ( i ) பதிற்றுப்பத்து -- டாக்டர் . உ . வே . சா . பதிப்பு . 

பக்கம் 60 பார்க்க . 
( ii ) Tamil Lexicon , Vol T. P. 221. பார்க்க . 
3. பதிற்றுப்பத்து - ஔ . சு . து . பதிப்பு - பக் -108 . பார்க்க . 
4. பதிற்றுப்பத்து , 25 : 8 . 
5. பதிற்றுப்பத்து , 26 : 2 . 


48 


ஆராய்ச்சிக் கட்டுரைகள் 


அஞ்சும் 


பெரும்பேயும் சிற்றெறும்பும் உண்ண 
பலியையும் உண்ணும் .1 

12 . மரவகை , கொடிவகை , மலர் வகை 
தாவர உலகின்மீது 

உலகின்மீது சங்கத் தமிழ்ப் புலவர் 
கொண்டிருந்த காதல் தணியாக் காதல் ஆகும் . 
வாய்ப்பு நேர்ந்த வழியெல்லாம் அவர்கள் ஓங்கி 
உயர்ந்த மரங்களையும் பரவிப்படர்ந்த கொடிகளை 
யும் , அழகே வடிவான மலர்களையும் வருணிக்கத் 
தவறியதில்லை. அவ்வருணனைகளும் மக்கள் வாழ்க் 
கையோடு பின்னிப் பிணைந்த பெருமையுடையன 
வாகவே விளங்கல் சங்கத் தமிழின் தனிச் சிறப் 
பாகும் . 

பாலைக் கௌதமனார் தம் பாடல்களில் மரவகை 
களும் , கொடி வகைகளும் , மலர் வகைகளும் அளிக் 
கும் காட்சி கண்கொள்ளாக் காட்சியாகும் . 

நீர் வளம் நிறைந்த நாடுகளில் உள்ள மணல் 
மலிந்த பெருந்துறைகளில் மருத மரங்கள் தம்பால் 
பல புள்ளினங்கள் ஒலிக்க ஓங்கி நிற்கும் ; அவற் 
றோடு காஞ்சி மரங்களும் சிறு மகளிரால் சிதை 
வுண்ட கோலத்தோடு காட்சி அளிக்கும் . காஞ்சி 
மரங்களைப் போன்றே தாழநின்று பூக்கும் இயல் 
புடைய முருக்க மரங்களின் மலர்களை மகளிர் 
கொய்து சிதையாராகலின் , அவை கீழே வீழ்ந்து 
வறிதே கிடக்கும் . 


1 . பதிற்றுப்பத்து , 30 : 39 . 
2. பதிற்றுப்பத்து , 23 : 18-20 . 


பதிற்றுப்பத்துள் மூன்றாம் பத்து 


49 


நெய்தல் நிலத்தில் ததைந்த ஞாழல் மரங்களும் 
புன்னை மரங்களும் நிறைந்து காணப்படும் . கானற் 
சோலையின் கரையில் தாழ இருக்கும் அடும்பங் 
கொடியைத் திரை அலைத்து ஒதுக்கி இருக்கும் .” 
பீர்க்கங்கொடிகள் பாழ்மனை வேலிகளில் படர்ந் 
திருக்கும் . 

கார் காலத்தில் மலர்ந்து கற்புடை மங்கையர் 
போற்றி அணியும் முல்லையும் , மகளிர் கைபோலும் 
காந்தளும் , நெருப்பை ஒத்த நிறம் படைத்த முள்ளு 
முருங்கை மலர்களும் , தாமரை மலர்களும் , விளையாடு 
மகளிர் பறிக்க இயலாத 

வகையில் பழனத்தில் 
மலர்ந்திருக்கும் ஆம்பலும் , இடையறாது மலர்ந்த 
குவளையும் , வளைக்கை மகளிர் கொய்யும் வள்ளையும் , 
நீலநிற நெய்தற்பூக்களும் பாலைக் 

கௌதமனார் 
பாடல்களில் வழங்கும் காட்சியின்பம் கண்டு களித் 
தற்குரியதாகும் . 

பழந்தமிழ் நாட்டின் நானில வளத்தைப் பாலைக் 
கௌதமனார் சித்திரித்துள்ள பகுதிகளைப் பார்த்த 
போதும் , கொங்கு நாட்டைப் பற்றியும் பூழி 
நாட்டைப் பற்றியும் ஆராய்ந்த போதும் பல்வகை 
நிலப்பகுதிகட்கும் உரிய மக்களின் வாழ்க்கையை 
ஒருவாறு கண்டுள்ளோம் . ஈண்டுப் பழந்தமிழ் 

1 , பதிற்றுப்பத்து , 30 : 1 , 3 , 
2. பதிற்றுப்பத்து , 30 : 6 . 
3. பதிற்றுப்பத்து , 26 : 10 . 

4. பதிற்றுப்பத்து , 21 : 33 ; 21 : 36 ; 23 : 20 ; 23 : 23 ; 
23 : 24 ; 27 : 2 ; 27 : 3 ; 29 : 2 ; 30 ; 2 , 

4 


50 


ஆராய்ச்சிக் கட்டுரைகள் 


நாட்டுச் சமூக வாழ்க்கையில் இன்றியமையாத இடம் 
பெற்றிருந்த வேறு சிலரைப் பற்றி . மட்டும் 
காண்போம் . 


13. மக்கள் இனம் 
அந்தணர் : 

ஓதல் , ஓதுவித்தல் , வேட்டல் , வேட்பித்தல் , 
ஈதல் , ஏற்றல் என்ற அறுவகைத் தொழிலும் 
உடையராய் இருந்தனர் அந்தணர் . பார்ப்பார்க் 
கன்றிப் பிறர்க்குப் பணிபறியலையே என்று அரசர் 
களை நோக்கிப் புலவர் பாடும் தகையதாய் அவர்கள் 
வாழ்க்கை அமைந்திருந்தது .! 

வேள்விகள் இயற்றும் வழக்கம் சங்ககாலத் 
தமிழகத்திலேயே மலிந்துவிட்டது என் றல் மிகை 
யாகாது . அவ்வாறு அந்நாளில் வேள்வி இயற்றிய 
பெரியார் சொல்லிலக்கணத்தையும் பொருள் 
இலக்கணத்தையும் சோதிடத்தையும் வேத ஆகம 
நூல்களையும் மாசறக்கற்றிருந்தனர் . கற்ற கல்வி 
யின் பயனாகப் பிற உயிர்கட்குத் தீங்கு செய்வதை 
நினைப்பிலும் கொள்ளாத நற்றவத்தோராய் அவர் 
திகழ்ந்தனர் . பகலவனை ஒத்த வாய்மை நெறி 
வழுவாத வீரர்களாய் இருந்த அவர்கள் வேள்வித் தீ 
மூட்டி வழிபாடு ஆற்றுங்கால் அவர்கள் உள்ளத் 
தெழுந்த விருப்பம் மெய்யின் கண் பரந்து 
வெளிப்படும் .. 


1. பதிற்றுப்பத்து , 24 : 6-3 . 
2. பதிற்றுப்பத்து , 21 : 1-7 . 


பதிற்றுப்பத்துள் மூன்றாம் பத்து 


51 


1 


வீரர் : 

பண்டு தமிழ் நாட்டின் வேலியாய்த் திகழ்ந் 
தவர்கள் வீரர்களே . புலித்தோலால் ஆகிய உறை 
யில் புலால் நாறும் தங்கள் வாளை வைத்திருப்பார் 
கள் ; நாளும் போரை விரும்புவார்கள் ; வலக்கையில் 
வாளுயர்த்திப் பகைவர் அரண்களை அழித்து வெற்றி 
கொள்வார்கள் ; எமனை ஒத்த மொய்ம்பும் 
பின்னிடாப் போர்த்தொழிலும் உடையவர்கள் . 
பிளத்தற்கு அரிய பகைவரின் யானைப் படையையும் 
பிளந்து உட்புகுந்து போருடற்ற வல்லவர்கள் . 
குருதிக்கறை படிந்த கழற்காலும் கடுமாப்போலும் 
விரைந்த செலவுமுடைய வீரர்கள் அவர்கள் . 
மழவர் : 

பழந்தமிழ் வீரர்களுள் தனிச்சிறப்பு வாய்ந்தவர் 
மழவர் . அவர்கள் வெட்சி , கரந்தை , வஞ்சி , உழிஞை, 
நொச்சி , தும்பை , வாகை எனப் போர்க் 
கண்ணிகள் பலவற்றையும் அணிவார்கள்.. 
வகை வீரர்களாகிய அவர்கள் குதிரைப்படையை 
வைத்திருந்தார்கள்; போருடற்றுவதில் தனிச்சிறப்பு 
வாய்ந்தவர்கள் . 
பாணர் : 

கலை மலிந்த நாடு பழந்தமிழ் நாடு . இசையையும் 
கூத்தையும் போற்றிப் பழந்தமிழ் நாட்டின் கலைச் 
சிறப்பை நாளும் செழுமை உடையதாக்கியவர்கள் 
வயிரிய மக்களே . பை ஒன்றில் தங்கள் இசைக் 
கருவிகளைத் தொகுத்துக் கட்டியிருப்பார்கள் . குற்ற 

1. பதிற்றுப்பத்து , 24 : 2-5 . 


52 


ஆராய்ச்சிக் கட்டுரைகள் 


மற்ற திவவுயாழினையுடைய வயிரியர் அவ்யாழைப் 
பண்ணொடு பொருந்த எழுப்பி , ஊர் மன்றத்தை 
அடைந்து , மறுகுகளின் சிறைக்கண்ணே நின்று 
பாடுவர் . வரிசை அறிந்த வள்ளல்கள் வழங்கும் 
பரிசில்களைப் பெற்று அவர்கள் மகிழ்ச்சியால் 
ஆடுவார்கள் , பாடுவார்கள் . 


14. இலக்கியவளமும் நயமும் 
பாலைக்கௌதமனார் பாடல்களில் உள்ள 
இலக்கிய வளம் , அவர் பாடல்களை ஊன்றிப் படிப் 
பார்க்குக் கழிபேருவகை அளிப்பதாகும் . அ ணிக 
ளுள் எல்லாம் சிறந்த அணி உவமை அணியாகும் . 
எனவே , இவண் மூன்றாம் பத்திலுள்ள உவமைகளின் 
சிறப்பை மட்டும் சிறிது நினைவு கூர்வோம் : 

1. " காலை யன்ன சீர்சால் வாய்மொழி . ” ( பதிற் . 21 : 4 ) 
2. " வேயுறழ் பணைத்தோள் . 

( பதிற் . 21 : 37 ) 
3. ஒரி இயின போல இரவுமலர் நின்று 
திருமுகத் தலமரும் பெருமதர் மழைக்கண் . " 

( பதிற் . 21 : 34-35 ) 
4. " முருக்குத்தாழ் பெழிலிய நெருப்புற மூடைகரை . 

( பதிற் . 23 : 20 ) 
5. " அழன் மருள் பூவின் மரை . . ( பதிற் . 23 : 23 ) 
6. “ நெடுவயி னொளிறு மின்னுப்பரந் தாங்குப் 

புலியுறை கழித்த புலவுவா யெஃகம் . " ( பதிற் . 24 : 1-2 ) 
7. " அடைச்சேம் பெழுந்த வாடுறு மடாவின் . " 

( பதிற் . 24 : 20) 


பதிற்றுப்பத்துள் மூன்றாம் பத்து 


53 


8. உருமுறழ் பிரங்கு முரசிற் பெருமலை 
வரையிழி யருவியி னொளிறுகொடி நுடங்க . 

( பதிற் . 25 : 10-11 ) 
9. " முருகுடன்று கறுத்த கலியழி மூதூர் 

உரும்பில் கூற்றத் தன்னநின் 
திருந்து தொழில் வயவர் . 

( பதிற் . 26 : 12-15 ) 
10. அரக்கத் தன்ன நுண்மணல் . ” ( பதிற் . 30 : 27 ) 
என வரும் உவமைகள் உன்ன உன்னப் பேரின்பம் 
தருவன . 

பயில்தொறும் பண்புடையார் தொடர்பு போல 
நவில்தொறும் நயம்மிகப் பயக்கும் ஈரிடங்களை மட்டும் 
இங்கே காண்போம் : 


பூழி நாட்டில் செருப்பு என்னும் பெயர் தாங்கிய 
மலை ஒன்று உளது . அவ்வாறே ‘ அயிரை என்ற 
பெயர் ங்கிய இலக்கியப் புகழ் சிறந்த மலை 
ஒன்றும் உளது . இவ்விரு மலைகளையும் பற்றிக் 
குறிப்பிடும்போதும் ‘ மிதியாகிய செருப்பல்லாத 
செருப்பென்னும் மலை என்றும் , கொக்கிற்கு 
அஞ்சா( மீன் அன்று ஆதலால் ) நெடிய அயிரை மலை 
என்றும் ஆசிரியர் சொற்பொருள் நயம் ததும்பப் 
பாடும் திறம் , தமிழ் மொழியின் அழகையும் புலவரின் 
நுண்மாண் நுழைபுலத்தையும் புலப்படுத்துகின்றது . 

15. பெயர்க்காரணம் 
பதிற்றுப்பத்தில் உள்ள ஒவ்வொரு பாடலுக்கும் 
அப்பாடலில் உள்ள சிறந்த சொற்றொடர் ஒன்று 
காரணமாக அழகிய பெயர் அமைந்துள்ளது 


54 


ஆராய்ச்சிக் கட்டுரைகள் 


என்பதைத் தொடக்கத்திலேயே கண்டோம் 
அல்லவா ? அதன்படி மூன்றாம்பத்தில் உள்ள பத்துப் 
பாடல்களுக்கும் பத்து அழகிய பெயர்கள் அமைந்து 
உள்ளன. அப்பெயர்களையும் அவை அமைந்த 
காரணங்களையும் ஈண்டுக் காண்போம் : 
1. அடுநெய் ஆவுதி : 

சேரன் தலைநகரில் இருபெரு வேள்விகள் நடை 
பெற்றன . ஒன்று , வேத வேள்வி ; மற்றொன்று , 
விருந்து வேள்வி எனக் கண்டோம் அன்றோ ? 
விருந்து போற்றும் இல்லறவேள்வியில் விருந்தினரை 
உண்பித்தற்குச் சமைக்கப்படும் உணவின்கட் 
பெய்யப்படும் நெய்யை அடுநெய் ஆவுதி என்று 
புலவர் சிறப்பித்துள்ளமையால் , இப்பாட்டு இத் 
தொடராற் பெயர் பெற்றது . 


2. கயிறு குறுமுகவை : 

ஆற்றுநீர் வளமற்ற கொங்கு நாட்டில் பிள்ளைக் 
கிணறுகளில் நீண்ட கயிறுகளில் சிறிய முகவை 
களைப்பிணத்துப் பயன்படுத்துவர் , தன்னால் நீர் 
வாங்குவது பெரிதன்றித் தன் கயிற்றையே நின்று 
வாங்கப்படும் முகவை களாக 

அவை விளங்கும் . 
அவற்றைக் கயிறுகுறு முகவை என்று கவிஞர் 
சிறப்பித்துள்ளமையால் , அச்சொற்றொடரே இப் 
பாட்டிற்குப் பெயராயிற்று . 


1. இப்பகுதி பற்றிய விரிவான விளக்கங்கட்குப் பதிற் 
றுப்பத்து டாக்டர் . உ . வே . சாமிநாத ஐயர் அவர்களின் பதிப் 
பையும் , ஔவை . சு . து . அவர்களின் பதிப்பையும் காண்க . 


பதிற்றுப்பத்துள் மூன்றாம் பத்து 


55 


3. ததைந்த காஞ்சி : 

விளையாட்டு மகளிர் பலரும் தளிரும் முறியும் 
தாதும் பூவும் கொய்தலால் சிதைவுபட்டுக் கிடக்கும் 
காஞ்சி மரத்தைத் ததைந்த காஞ்சி என்றார் புலவர் . 
அச்சொற்றொடரே இப்பாட்டிற்கு அமைந்த பெயர் 
ஆயிற்று . 
4. சீர்சால் வெள்ளி : 

ஏனைய கோளினும் நாளினும் வெள்ளி மிக்க 
வொளியுடையது . அது சிறிது வடக்கே ஒதுங்கித் 
தாழ்ந்து விளங்குதலின் ‘ வறிது வடக்கிறைஞ்சிய 
வெள்ளி என்றும் , அது மழை வளந்தரும் கோள் 
களுள் தலைமையாயதாதலின் , சீர்சால் வெள்ளி 
யென்றும் வழங்கும் சிறப்புடையதெனினும் , ஏனைக் 
கோள்களுடன் கூடியிருந்தாலன்றி மழை வளம் 
சிறவாமை தோன்றப் ‘ பயங்கெழு பொழுதொடு 
ஆநியம் நிற்ப என்று விதந்தும் கூறியுள்ளார் 

இத்தகைய பெருமைக்குரிய சீர்சால் 
வெள்ளி பாட்டிலும் பெற்றுள்ள சிறப்பிடம் கருதி 
இச்சொற்றொடரே இப்பாட்டிற்குப் பெயராயிற்று . 
5 . கானுணங்கு கடுநெறி : 

காட்டுத்தீயால் வெந்து கரிந்து கிடக்கும் நிலத் 
தில் உள்ள அஞ்சத்தக்க வழியை கானுணங்குகடு 
நெறி என்று ஆசிரியர் கூறியுள்ளமையான் , 
பாட்டிற்கு இச்சொற்றொடரே பெயராயிற்று . 
6. காடுறு கடுநெறி : 

முள்ளும் தழையும் மண்டி எவ்வுயிரும் நடந்து 
செல்ல ஒண்ணாக் கடுமையதாய் உள்ள காட்டு வழி 


ஆசிரியர் . 


56 


ஆராய்ச்சிக் கட்டுரைகள் 


ஈடாக 


கும் 


யினைக் காடுறு கடுநெறி என்றார் ஆதலின் , இப் 
பெயர் அமைந்தது . 
7. தொடர்ந்த குவளை : 

ஆண்டுதோறும் இட்டு ஆக்க வேண்டாது 
பண்டு இட்டதே 

எவ்வாண் 

டி ற்கு 
தொடர்ந்து செழித்து வளர்ந்து விளங்கும் குவளை 
மலர்க் கூட்டத்தைத் தொடர்ந்த குவளை என் 
றமையால் இப்பெயர் அமைந்தது . 
8. உருத்துவரு மலிர் நிறை : 

சேர நாட்டின் சிறந்த ஆறாகிய பேரியாறு 
பெருக்கெடுத்துப் பொருவது குறித்துக் கண்ணியும் 
மாலையும் சூடிவரும் மள்ளர்போலத் தழைகள் தாங்கி 
வரும் காட்சியை ‘ உவலை சூடி உருத்துவரு மலிர் 
நிறை என்றார் . அதனால் , இப்பெயர் அமைந்தது . 
9. வெண்கை மகளிர் : 

வளையணியாத வெறுங்கையுடைய மகளிரை 
‘ வெண்கை மகளிர் என்றமையால் , இப்பெயர் 
அமைந்துள்ளது . 
10. புகன்றவாயம் : 

மாற்றார் படைப்பெருக்கை எதிரூன்றி நின்று 
தடுத்துப் பற்றிச் சிறை செய்து வெற்றியுற்ற வீரர் 
கூட்டம் மேலும் அச்செயலையே விரும்புதல்போல 
நீர்ப்பெருக்கை அணையிட்டுத் தடுத்து ஆரவாரிக்கும் 
மக்கள் கூட்டத்தைப் புகன்ற ஆயம் என்று சிறப் 
பித்ததால் இப்பெயர் வந்தது . 


பதிற்றுப்பத்துள் மூன்றாம் பத்து 


57 


16. புலவர் உள்ளம் 
பாலைக்கௌதமனார் திருவுள்ளம் - தமிழ் உள் 
ளம் - போர் விரும்பாப் பேருள்ளம் - இயற்கைத் 
தேனுண்டு பாடும் இன்ப உள்ளம் - வறுமைக்கும் 
எளிமைக்கும் இரங்கும் விழுமிய உணர்வுள்ளம் -- 
வீரத்தையும் கருணையையும் கண்டு இறுமாப்பும் 
இறும்பூதும் கொள்ளும் சிறந்த உள்ளம் - அவர் 
பாடல்களில் உள்ள ஒவ்வொரு சொல்லிலும் விளங் 
கக் காண்கிறோம் . ஆனால் , எல்லாவற்றிற்கும் மேலாக , 
அவர் உள்ளத்தில் இருந்த பேருணர்வு அவர் கருத் 
தைக் கவர்ந்த குட்டுவனைப் பற்றியதே ஆகும் 
என்றல் மிகையாகாது . 

பல்யானைச் செல்கெழுகுட்டுவன் தன் காதல் 
மனைவியுடன் - பெருந்தேவியுடன் இருந்த காட்சி , 
புலவர் பெருமானுக்குக் கண்ணிறைந்த காட்சியாய் 
விளங்கியிருத்தல் வேண்டும் என்பது அவர் பாடல் 
களில் இரண்டு இடங்களில் வரும் இனிய குறிப்புக் 
களினால் நன்கு புலனாகிறது . கற்புடைய பெருந் 
தேவியின் சிறப்பை - அழகை எல்லாம் குறிப் 
பாகவும் , வெளிப்படையாகவும் பத்தியோடு 
போற்றிய பாலைக்கௌதமனார் இறுதியாக , 

* இவளொடு 
ஆயிர வெள்ளம் வாழிய பலவே ! 

( பதிற்றுப்பத்து , 21 : 37-38 ) 
என்று வாய் நிறைந்த சொற்களால் வாழ்த்தும் பகு 
தியைப் படிக்கும்போது நம்மை அறியாமல் நம் மனம் 
உருகிவிடுகிறது ! பழந்தமிழ்ப் புலவரின் கலையுள் 


58) 


ஆராய்ச்சிக் கட்டுரைகள் 


அவர்கள் 


ளம்- கடவுள் உள்ளம் - நம்மை ஆட்ட்கொண்டுவிடு 
கிறது ! ஆம் ; அவர் வாழ்த்திய வாழ்த்து வீணாகிவிட 
வில்லை . அவரும் அவர் உள்ளத்தைத் திறைகொண்ட 
மன்னனும் அவன் பெருந்தேவியும் இன்றும் 
பாட்டுலகில் புகழ் வடிவில் வாழ்ந்து கொண்டுதான் 
இருக்கிறார்கள் . அவ்வண்ணமே தமிழோடு தமிழாய் 

புகழுரு என்றும் நிலைத்திருக்கு 
பாலைக்கௌதமனார் சேரனை இன்பவாழ்வு வாழும் 
படி வாழ்த்திய வாழ்த்து , உலகில் உள்ள ஒவ்வோர் 
உயிரையும் அவ்வாறே வாழுமாறு வாழ்த்திய வாழ்த் 
தொலிபோல இன்றும் நம் செவிகளில் எதிரொலிக் 
கின்றது . அதுதான் நிறைமொழி மாந்தர் மறை 
நிகர் மொழியின் ஆற்றல் போலும் ! 

17. உயர்ந்த உண்மை 
உலகமெல்லாம் வாழ வேண்டும் என்ற பெருங் 
குறிக்கோளுடன் உலக உயிர்களுக்கு எல்லாம் 
உயிராய் - தாயாய் - தெய்வமாய் விளங்கிய அரசனை 
வாழ்த்திய பாலைக்கௌதமனார் , மன்பதை உய்யக் 
கூறிச்சென்ற மணிமொழிகள் பலவாகும் . அவற் 
றுள் இன்றும் நமக்குப் பெரிதும் பயன்படக் கூடிய 
சிறந்த ஓர் உண்மையில் மட்டும் இப்பொழுது சிந்த 
னையைச் செலுத்துவோம் : 

இன்று நாம் வாழும் யுகம் அரசியல் யுகம் , 
அரசியல் கலவாத எதுவும் விளங்காமற் போகும் 
காலம் இது . 

இத்தகைய யுகத்தில் ஒரு நாட்டின் 
அரசியல் பழுதின்றி உலகம் போற்றத்தக்க வகை 
யில் நடைபெறுவதற்குரிய ஒரு நல்லறிவுரையை - 


பதிற்றுப்பத்துள் மூன்றாம் பத்து 


59 


ஒப்பிலாத மணிமொழியை - வழங்கி நிற்கின் றன 
மூன்றாம் பத்தின் இரண்டாம் பாடலின் முதல் 
நான்கு அடிகள் . கையிகந்த சினமும் , கையிகந்த 
காமமும் , கையிகந்த கண்ணோட்டமும் , பகைவர்க்கு 
அஞ்சி நடுங்கலும் , பொய்ம் மொழியும் , அன்பு 
மிகவுடைமையும் , வரம்பு மீறிய தண்டனைகளை வழங்க 
லும் இவ்வுலகத்தே அறமறிந்து செய்யும் அரசுமுறை 
நடத்தற்குப் பெரிய வழியடையாக நிற்கும் தீங்குகளா 
கும் . பலகாலும் சிந்தித்துப் பயன் காணக்கூடிய 
சிறந்த ஓர் அறிவுரையைச் செந்தமிழ் நலம் மிக்க ஒரு 
பாட்டில் புலவர் எவ்வளவு அழகாகப் பொதிந்து 
வைத்துள்ளார் பாருங்கள் !! பாலைக் கௌதமனார் 
கூறிய அறிவுரை ஈராயிரம் ஆண்டுகட்கு முன் 
வாழ்ந்த முடிகெழு மூவேந்தருள் ஒருவனுக்குத் 
தான் . ஆயினும் , ‘ எல்லாரும் இந்நாட்டு மன்னராகி 
யுள்ள இந்நாளில் - முடியரசு தொலைந்து குடியரசு 
மலர்ந்துள்ள இந்நாளில் - முன்னினும் ஈராயிரம் 
மடங்கு அதிகமாகவே பாலைக்கௌதமனார் சொல்லிச் 
சென்ற பேருண்மையை நாம் போற்றிப்பயன் படுத்த 
வேண்டிய இன்றியமையாத நிலையில் இருக்கின் 
றோம் . பாலைக்கௌதமனார் நமக்குச் சொல்லிச் 
சென்ற அறிவுரை மிகச் சிறந்தது ; பயனுடையது . 
வாழ்க்கையின் எல்லாத் துறைகளிலும் அவ்வுண்மை 


1 . 


சினனே காமங் கழிகண் ணோட்டம் 
அச்சம் பொய்ச்சொல் அன்புமிக வுடைமை 
தெறல் கடுமையொடு பிறவுமிவ் வுலகத் 
தறந்தெரி திகிரிக்கு வழியடை யாகும் . " 

( பதிற்றுப்பத்து , 22 : 1-4 ) 


60 


ஆராய்ச்சிக் கட்டுரைகள் 


வழி நின்று நாம் நம் தாயகத்தை- தமிழகத்தை 
உலகின் கண்களில் உயர்த்துவோமாக ! நம் தமி 
ழன்னையின் நெஞ்சுமலி உவகை யைப் பெறுவதற்கு 
அதனினும் சிறந்த தொண்டு உலகில் உண்டோ ? 

மூன்றாம்பத்தின் ஆசிரியராகிய பாலைக்கௌதம் 
னார் எத்தனையோ அருந்தமிழ்ப் பாடல்களை இயற்றி 
இருக்கக் கூடும் . பாலை பாடுவதில் வல்லவராதலால் 
இவரைப் பாலைக் கௌதமனார் என்று சிறப்பித்து 
வழங்கினர் என்று கூறுவர் . ஆயினும் , மூன்றாம் 
பத்துப் பாடல்களைத் தவிர , புலமை நலங் 
கனிந்தொழுகுந் தன்மையவாய் இவர் பாடிய வேறு 
பாடல்களைச் சங்க இலக்கியத் தொகுதியினுள் 
காணக்கூடவில்லை . கருத்து வேறுபாடின்றிப் 
பாலைக் கௌதமனார் பாடியனவாகவே இன்று நாம் 
நம்பக்கூடிய பாடல்கள் பதிற்றுப் பத்திலுள்ள 
மூன்றாம் பத்துப் பாடல்களே . ! இப்பத்துப் பாடல் 
களும் -247 அடிகளும்- இல்லையானால் , நாம் ஒரு பெரு 
வேந்தனைப்பற்றிய செய்திகளுள் எதையும் அறிந் 
திருக்க மாட்டோம் ; அவ்வாறே பாலைக்கௌதமனார் 
என்ற சிறந்த சான்றோரைப் பற்றியும் ஒரு சிறிதும் 
தெரிந்திருக்கமாட்டோம் . இதை எண்ணும்போதே 
நம் மனத்தில் ஒரு வகையான அச்சமும் பத்தியும் 
கலந்து தோன்றுகின்றன அல்லவா ? 


1. ( i ) பாடினோர் வரலாறு : பதிற்றுப்பத்து , டாக்டர் . உ . 
வே . சா . பதிப்பு ( 1941 ) , பார்க்க . 

( ii) புறநானூறு - ஔவை சு . து . பதிப்பு , பக்கம் 336 
பார்க்க , 


பதிற்றுப்பத்துள் மூன்றாம் பத்து 


61 


பதிற்றுப்பத்தும் அதன் பழைய உரையும் 
தமிழ் மக்கட்குக் கிடைத்த அழியாப் பெருஞ் 
செல்வம் . அச்செல்வத்தை உடைமையாலேயே நாம் 
‘ செல்வர்கள் என்ற இறுமாப்போடு வாழலாம் . 
அச்செல்வத்தின் பெருமையை நமக்கு முதன் 
முதலாக எடுத்துக்காட்டிய பெருமை காலஞ்சென்ற 
தமிழ்க்கடலாகிய டாக்டர் உ . வே . சாமிநாதையர் 
அவர்களையே சாரும் . அப்பெரியார்க்கும் , அவர் 
பதிப்பித்த அந்நூலின் துணைகொண்டு சங்கத் தமி 
ழின் வரலாற்றுச் சிறப்பை வையகமெல்லாம் அறியு 
மாறு , ‘ சேர வேந்தர் பற்றி அரிய ஆராய்ச்சி நூல் 
எழுதிய அறிஞர் திரு . கே . ஜி . எஸ் . ஐயர் அவர்கட் 
கும் , அண்மையில் பதிற்றுப்பத்துக்கு விளக்க உரை 
கண்டு விழுமிய தொண்டாற்றியுள்ள திரு . ஔவை . 

அவர்கட்கும் , அறிஞர்கள் ஏட்டளவில் 
செய்த முயற்சியை எல்லாம் நாட்டுமக்களின் இயக்க 
மாக மாற்றி வருபவரும் இப்பதிற்றுப்பத்து மாநாட் 
டைக் கூட்டுவித்த நற்றமிழ்த் தொண்டருமாகிய 
திரு . வ . சுப்பையா பிள்ளை அவர்கட்கும் தமிழகம் 
என்றும் நன்றி பாராட்டக் கடமைப்பட்டுள்ளது . 


சு . து . 


வாழ்க சங்கத் தமிழ் ! 


2 
மலாய் மொழியில் 
தமிழ் வழக்குச் சொற்கள் . 


1 


மலாய் மொழியில் தமிழ்ச் சொற்கள் மலிந் 
துள்ளன . இதற்குக் காரணம் , அந்த மொழி 
வழங்கும் நாட்டிற்கும் நமது தாயகத்திற்கும் பல்லா 
யிரம் ஆண்டுகளாய் நிலவி வந்துள்ள மிக நெருங்கிய 
அரசியல் , பொருளாதார , கலைத் தொடர்புகளே 
ஆகும் . ஆராய்ச்சி அறிஞர்களின் நூல்கள் 
வாயிலாகத் தெளிவு பெறும் இவ்வுண்மையை 
நேரில் கண்டு களிக்கும் நற்பேறு யான் மலாய் 
நாட்டில் இருபத்தொரு நாள்களுக்குமேல் சுற்றுப் 
பயணம் செய்த போது எனக்குக் கிடைத்தது . 

சென்னைப் பல்கலைக் கழக வெளியீடாகிய கிழக்கு 
நாட்டுக்கலை , ஆராய்ச்சி இதழ் --தொகுதி XVI - Part || இல் 
வெளியிடப்பெற்றது . 

1. ( அ ) டாக்டர் சுவாமி சத்தியானந்தா - மலாயாச் சரித் 
திரம் ( 1958 ) 
( ஆ ) F. J. Moorhead - A History of Malaya and her neighbours 

( 1957 ) 
( இ ) Dr. Swami Satyananda - Influence of Indian culture in 

Malaya & Malaysia (1955 ) 
( ஈ ) R. V. Winstedt - Malaya and its history முதலியன 


மலாய் மொழியில் தமிழ் வழக்குச் சொற்கள் 


63 


இப்பொழுதும் மலாயாவில் எட்டிலட்சத்திற் 
கும் மேற்பட்ட தமிழ் மக்கள் வாழ்கிறார்கள். 
1957 - ஆம் ஆண்டுக் குடியிருப்புக் கணக்குப்படி 
மலாயாக் கூட்டரசில் மொத்த மக்கள் தொகை 
62,76,915 . இதில் மலாயர் 43-7 % ; மலேஷியர் 5.4 % ; 
சீனர் 38 • 6 % ; இந்தியர் 11 % ( இவர்களுள் பெரும் 
பாலார் தமிழரே) ; ஐரோப்பியர் 0-2 % ; யுரேஷியர் 
0 • 2 % ; மற்றவர்கள் 0-9 % . சிங்கப்பூர் அரசின் 
மொத்த மக்கள் தொகை 14,56,400 . இதில் 
மலாயர் 7.9 % ; மலேஷியர் 4 : 5 % ; சீனர் 77.5 % ; 
இந்தியர் 7-6 % ( இவர்களுள் பெரும்பாலார் தமி 
ழரே ); ஐரோப்பியர் 0-9 % ; யூரேஷியர் 09 % ; மற்ற 
வர்கள் 0-7 % 3 இப்புள்ளி விவரங்களிலிருந்து இன் 
றும் மலாய் நாட்டில் மூன்றாவது பெரிய இனம் 
தமிழ் இனமே என்பது தெளிவாகும் . 


மலாயரே மலாயா நாட்டுப் 

பழங்குடியினர் 
அல்லர் . கி . மு . 2000 ஆண்டளவில் யூனானிலிருந்து 
( Yunan ) வந்து குடியேறிய அம்மக்கள் , காலப் 
போக்கில் மலாய் மண்ணில் குடியேறிய பல்வேறு 
இனத்தவரிடமிருந்து பல்வேறு நாகரிக முறைகளை 
யும் கற்றுக்கொண்டார்கள் . 


மலாயா என்ற பெயரிலேயே தமிழ் மணம் 
கமழக் காணலாம் . இப்பெயர் அமைந்த 
ணத்தை மலாயாச் சரித்திரம் என்னும் தமிழ் 


கார 


2. டாக்டர் சுவாமி சத்தியானந்தா - மலாயாச் சரித்திரம் , 
பக்- 14 . 


64 


ஆராய்ச்சிக் கட்டுரைகள் 


நூலின் ஆசிரியர் டாக்டர் சத்தியானந்தா பின் 
வருமாறு விளக்கியுள்ளார் : 3 

மலாயா என்னும் சொல் ஒரு தமிழ்ப் பத 
மாகும் : இந்தப் பெயர் எப்படி உண்டாயிற்று ? 
பழைய காலத்திலே முதன் முதலாகக் கிழக்கிந்திய 
நாடுகளுக்கு வந்து ஆங்காங்கே இராச்சியங்களை 
நிறுவினவர்கள் தென்னிந்தியாவில் உள்ள கிழக்கு 
மலைத் தொடரைச் சார்ந்த பிரதேசங்களிலிருந்த 
தமிழர்களே . இவர்கள் மலைப் பிரதேசங்களி 
லிருந்து வந்தபடியாலும் , மலேஷியா நாடுகளில் 
மலைகள் நிறைந்திருந்தமையாலும் , தாங்கள் ஸ்தா 
பித்த இராச்சியங்களுக்கு மலாயா ( மலை ) என் 
னும் பெயரைச் சூட்டினார்கள் . இதினின்றே 
மலாயா , மலேஷியா என்னும் சொற்கள் பிறந்தன. 
முதன் முதல் மலாயா ஜாதியாருக்கு நாகரிகம் 
அளித்தவர்கள் தமிழர்களே . " 

டாக்டர் சத்தியானந்தாவின் கருத்தையே 
ரோலண்டு பிராடெல் ( Roland Braddell ) என்ற 
மேலை நாட்டு அறிஞரும் வலியுறுத்தியுள்ளார் . 
அவர் கருத்து வருமாறு : “ மலாயாவுலகிற்கு முதன் 
முதலாக நாகரிகத்தை அளித்தது இந்தியாவே . 
தென்னாட்டுத் தமிழர்களே பழங்காலத்திலேயே 
இந்தியாவின் தலை சிறந்த மீகான்களாய் விளங் 
கினார்கள் .4 

டாக்டர் சுவாமி சத்தியானந்தா மலாயாச் சரித் 
திரம் , பக் . 21-2 , 

4. டாக்டர் சுவாமி சத்தியானந்தா - மலாயாச் சரித் 
திரம் , பக் , 28 . 


3 . 


மலாய் மொழியில் தமிழ் வழக்குச் சொற்கள் 


65 


. 


மலாயா என்னும் பெயரிலே தமிழ் மணங் 
கமழ்வதைப் போன்றே சிங்கப்பூர் என்ற பெய 
ரிலும் செந்தமிழோசையைக் கேட்கலாம் . சோழர் 
குடியில் தோன்றிய நீல உத்தமச் சோழன் என்ற 
வேந்தனே முதன் முதலாக இத்தீவிற்குச் சிங்கப் 
பூர் என்று பெயரிட்டான் என்பர் ஆராய்ச்சி 
யாளர் . அதற்குக் காரணம் , கி.பி. 1160 இல் பிந் 
தாங் தீவை ( Riau Island ) ஆண்டு வந்த நீல உத் 
தமச் சோழன் ஒரு நாள் தனது பரிவாரத்துடன் 
இருள் என்னும் பொருளுடைய துமாஸ் 

என் 
னும் வடசொல்லடியாகப் பிறந்த துமாசிக் என்ற 
பெயருடைய சிங்கப்பூரை அடைந்தான் . சிங்கப் 
பூர் நதி முகத்துவாரத்தில் இறங்கிய அவ்வேந்தனும் 
அவன் பரிவாரத்தாரும் சிங்கம் 

சிங்கம் போன்ற ஒரு 
விலங்கைக் கண்டனர் . அதனால் ‘ துமாசிக் கைச் 
‘ சிங்கப்பூர் என வழங்கலாயினர் . இச்செய்தி 
பழைய மலாய் வரலாற்றிலும் காணப்படுகிறது . 

கி . பி . முதல் நூற்றாண்டு முதற்கொண்டே 
மலாயாவுக்கும் தமிழகத்திற்கும் இடையே நிலவி 
வந்த பல துறைத் தொடர்புகள் மலாயாவில் கண் 
டறியப்பட்டுள்ள கல்வெட்டுக்களாலும் கற்கோயில் 
களாலும் வேறு பல புதைபொருள்களாலும் 
விளக்கமுறுவது போன்றே மலாயா மக்களின் 
பழக்க வழக்கங்களாலும் மொழியாலும் உறுதி 
பெறுகின்றன . மலாயா நாட்டுப் பெரிய மன்னர் 
முதல் எளிய குடியானவன் வரை அனைவரும் தமி 

டாக்டர் சுவாமி சத்தியானந்தா மலாயாச் சரித் 
திரம் , பக் , 32 , 77 . 


- 


5 


66 


ஆராய்ச்சிக் கட்டுரைகள் 


ழகம் வழியாகச் சென்ற இந்திய (பிற்காலத்தில் 
இஸ்லாமிய) சமயக் கோட்பாடுகட்கும் சடங்குகட்கும் 
நம்பிக்கைகட்கும் எவ்வாறு இலக்காகியுள்ளனர் 
என்பதை மேற்கு நாட்டு ஆராய்ச்சி அறிஞர் நூல் 
களே விரிவாய் விளக்குகின்றன . சான்றாக , 
மலாயா நாடும் அதன் வரலாறும் என்ற தலைப் 
பில் சர் . ரிச்சர்டு வின்ஸ்டெட்டு என்பவர் வரைந் 
துள்ள ஆங்கில நூலின் மூன்றாவது இயலைச் சிறப் 
பாகக் குறிப்பிடலாம் . இந்த இயலில் அறிஞர் 
ரிச்சர்டு வின்ஸ்டெட்டு அரிதின் ஆராய்ந்து கூறும் 
கருத்துக்களின் சாறாக அவர் எழுதியுள்ள பின் 
வரும் வாசகங்களைக் கூறலாம் : 

* இந்தியாவே மலாயா மக்களின் உலகியல் 
வாழ்க்கையிலும் ஆன்மிக வாழ்க்கையிலும் 19 - ஆம் 
நூற்றாண்டு வரை மிகுந்த செல்வாக்கைச் செலுத்தி 
யுள்ளது . அதன் விளைவாக எழுத்து , சமயம் , அர 
சியல் முறை , சட்டம் , சோதிடம் , மருத்துவம் , இலக் 
கியம் , சிற்பம் , உலோக வேலை , பட்டு நெசவு ஆகிய 
துறைகள் அனைத்திலும் மலாயா மக்கள் இந்தியா 
விற்கே பெரிதும் கடமைப்பட்டுள்ளார்கள் . " இவ் 
வுண்மையை ஆங்கில மொழியில் உள்ள சிறந்த கலைக் 
களஞ்சியமாகிய என்ஸைக்கிளோபீடியா பிரிட் 
டானிக்கா வும் தடையின்றி . ஏற்றுக்கொள்கிறது . 
மலாயா மொழியின் தலைசிறந்த நூலை எழுதியவரே 


6. Sir Richard Winstedt - Malaya and its history - pp . 24-32 . 
7. Encyclopaedia Britanica ( 1960 ) Vol . 14 , pp . 711 , 

719 , 721-2 . 


67 


மலாய் மொழியில் தமிழ் வழக்குச் சொற்கள் 


தமிழ் இரத்தத் தொடர்புடையவராய் இருக்கக் 
காண்கிறோம் . 

இவ்வாறு பெருங்கடலாலும் பிரிக்க முடியாத 
வகையில் மலாயா மக்கள் வாழ்க்கையில் தமிழின் 
செல்வாக்கும் பல்லாற்றானும் ஊடுருவி இருந்தமை 
யால் , அம்மக்களின் மொழியில் தமிழ் வழக்குச் 
சொற்கள் மிகப் பலவாக இடம் பெற்றிருத்தல் 
இயற்கை . ஆனால் , தமிழ் வழக்குச் சொற்கள் அனைத் 
தும் தமிழ் வேர் உடையன அல்ல . அவற்றுள் சில 
பல வடமொழி வேர் உடையனவாய் இருத்தல் 
கூடும் . ஆயினும் , அவை பெரும்பாலும் வட 
வெழுத்து ஒரீஇ தமிழொலி மரீஇத் தமிழ் - தமிழர் 
வாழ்வில் கலந்தே மலாயாவிற்குப் பயணமாயின 
என்பதை மறத்தல் இயலாது . அவ்வாறு பெரும் 
பாலும் திரைகடலோடித் திரவியம் தேடிய தமி 
ழர் வாயிலாக மலாய் மொழியில் கலந்து மிளிரும் 
இலக்கிய வழக்கு அல்லது பேச்சு வழக்குடைய 
நானூற்று ஐம்பதுக்கு மேற்பட்ட தமிழ் வழக்குச் 
சொற்களின் அகர வரிசை வருமாறு .10 


8. ( i ) Sir Richard Winstedt - Malaya & its history - p . 21 . 
( ii ) 

-The Malayas-A cultural history 
[ 1950 ] - pp . 151-2 . 
9. தமிழ் வழக்கே பெறாத வடமொழிச் சொற்களும் பல 
வாக மலாய் மொழியில் உள்ளன . 

10. இந்நூலின் முன்னுரையில் இப்பட்டியல் பற்றியுள்ள 
குறிப்புக்களைக் காண்க . 


. 


ப 


- 


68 


ஆராய்ச்சிக் கட்டுரைகள் 


மலாய் 


பொருள் 


தமிழில் வழங் 
கும் சொல் 


எண் 


1 அக்ஸர 
Aksara 


எழுத்து 


அட்சரம் 


உயர்ந்த - கட்டமைந்த ஆகம் 
ஆண்மையுள்ள 


சமயம் 


ஆகமம் 


2 அகம் 

Agam 
3 அகாமா 
Agama 
இகாமா 
Igama 


உகாமா 

Ugama 
4 அகா ( க் ) 

Aka ( k ) 


அக்காள் 


அக்காள் 


விண் 


5 அகாஸ் 
Akas 


ஆகாசம் 


6 அங்காசா விண் 

ஆகாசம் 
Angasa 
7 அங்காரா சிறப்பாகப் பெண்களைத் ஆங்காரம் 
Angkara துன்புறுத்தல் ; விலங் 

குத்தனம் ; நீதிமன்ற 
நெறியை மீறல் ; முத 

லாளிகள் தன்னலம் . 
8 அங்குஸ்( சா ) அங்குசம் 

அங்குசம் 
Angkus ( a ) 
( அகுஸ் 
Akus )) 


மலாய் மொழியில் தமிழ் வழக்குச் சொற்கள் 


69 


வ . 
எண் 


தமிழில் வழங் 


மலாய் 


பொருள் 


கும் சொல் 


9 அங்கோடா உறுப்புக்கள் , 

அங்கம் ; அங் 
Anggota உறுப்பினர் 

கத்தினர் . 
10 அங்சா அன்னம் 

அம்சம் 
Angsa 

( ஹம்ஸம் ) 
11 அங்சோகா அசோகம் 

அசோகம் 
Angsoka 
12 அச்சார வழிவழி ஒழுக்கம் ; நிலை ஆசாரம் 
Achara பெற்றுவிட்ட நடை 

முறை ; வழக்கம் , 
சட்டமுறை; வழக்கு , 

ஆய்வு ; நிகழ்ச்சி நிரல் . 
13 அச்சாரம் மண உறுதி ; 

அச்சாரம் 
Acharam கணையாழி 
14 அச்சு ( மெங் ) ஆயுதங்கொண்டு அச் அச்சுறுத்து ; 
Achu (meng ) 

சுறுத்து ; போலியாகத் அச்சு 
தாக்கு ; வார்ப்பு 
அச்சு 


15 அசல் 

Asal 


மூலம் 


அசல் 


16 அசா 


நம்பிக்கை 


ஆசை 


Asa 


அச்சு 


17 அட்ஜுவன் அச்சு 
Atjuan வளர்ப்பு 

உயர்ந்த 
Adi 


18 அடி 


அதி 


70 


ஆராய்ச்சிக் கட்டுரைகள் 


வ . 


மலாய் 


பொருள் 


எண் 


தமிழில் வழங் 
கும் சொல் 
அடே , அடே ? 


எச்சரிக்கை 


18 ( a ) அடி அடி 

Ati - ati 


19 அடிகார 

Adikara 


அதிகாரம் 


அதிகாரம் 


20 அடிரட்ன 

Adiratna 


தூய இரத்தின நகை ; அதிரத்னம் 
உருவகமாகப் பெண் 


21 அடு 

Adu 


விலங்குகளைப்படைகளை அடு 
போரிடச் செய் 


22 அடோ 

Adoh 


23 அண்டாம் 

Andam 


வலி அல்லது 

அடே 
துன்பத்தால் ஓலமிடல் 
மணமகள் கொசுவத் அண்டு 

தைச் சரி செய் 
அருகில் 

அண்டை 


24 அண்டை 

Andai 


( a) அதா , 

Ataw 


அது அல்லது இது 


அதா ? அதுவா ? 


அதவா 
Atawa 


உயர்ந்த 


( b ) அதி 

Adi 


அதி 


அதிகாரம் 


அதிகாரம் 


( c) அதிகார 

Adikara 
( d ) அதிரத்ன 

Adiratna 


உயர்ந்த இரத்னவகை அதிரத்தினம் 


மலாய் மொழியில் தமிழ் வழக்குச் சொற்கள் 


71 


வ . 


எண் 


மலாய் பொருள் 

தமிழில் வழங் 

கும் சொல் 
25 ( அ ) திராஜா அரசகுடி , பெரிய அதிராசன் 
Diraja 

பட்டம் 
26 அந்டாரா இடையிடம் ; 

அந்தரம் 
Antara 

இடைவேளை 
27 அநியாய அநியாயம் : கொடுமை ; அநியாயம் 

Aniaya அடக்கி ஒடுக்கு 
( a ) அனுக்கிரகா அனுக்கிரகம் 

அனுக்கிரகம் 
Anugerah ( a ) 
28 ( அ ) நேகா 

அநேகம் 
Aneka 


வகை 


அப்பம் 


அப்பம் 


29 அபம் 

Apam 
30 ( அ ) பா 

Abah 
( பாபா ) 


அப்பா 


அப்பா 


அம்மா 


அழ்ழா, 


31 ( அ ) மா 

Amah 


32 அய்யோ 

Ayohai 


கருத்தை ஈர்க்க போ 
அழைக்கும் ஒலி; 
துன்பத்தைப் புலப் 
படுத்தும் ஒலி 
நெஞ்சில் கரவு 

கரம் 
கொள்ளல் 
அல்பம் ; அற்பம் . அல்பம் ; 

அற்பம் . 


33 அரம் 

Aram 


34 அல்பா 

Alpa 


72 


ஆராய்ச்சிக் கட்டுரைகள் 


வ . 


மலாய் 


பொருள் 


எண் 


தமிழில் வழங் 
கும் சொல் 
அலமாரி 


அலமாரி 


35 அல்மாரி 

Almari 


அனுக்கிரகம் 


36 அனுக்கிரகா கடவுள் அருள் ; 
Anugerah ( a ) அரசன் அல்லது 

மேலோரிடம் 

இருந்து பரிசு 
37 அஸ்டகோனா எண்கோணம் 

Astakona 


அட்டகோணம் 


38 அஸ்டா 

Asta 


எட்டு 


அட்ட ( அஷ்ட) 


39 ஆ ! ஓ ! 

Ah ! oh ! 


வெறுப்பாலும் துன்பத் ஆ ! ஓ ! 
தாலும் எழும் ஒலி 


1 


40 ஆ ! ஓ ! 

Aho 


ஆகா ! 


ஆகா ! 


அசோகப்பூ 


அசோகு 


41 ஆங்ஸோக 

Angsoka 
42 ஆச்சி 

Achi 


அக்காள் 


ஆச்சி ( செட்டி 
நாட்டு வழக்கு ) 


43 ஆயா 


Ayah 


அப்பா ; இந்திய 

ஐயா ; ஆயா . 
செவிலித்தாய் . 
ஆரியன் ; ஓர் உயர்ந்த ஆரியன் 
பட்டம் 


44 ஆர்ய 

Aria 


( a ) ஆரா 

Arah 


வழி 


ஆறு 


73 


மலாய் மொழியில் தமிழ் வழக்குச் சொற்கள் 


மலாய் பொருள் 

தமிழில் வழங் 
எண் 

கும் சொல் 
45 ஆஸ்டானா 

அரண்மனை ; இருக்கை ஆஸ்தானம் 
Astana 
( இஸ்டானா) 
Istana 


46 ஆஸ்ரம் 

Asrama 


தங்குமிடம் ; குடியிருப்பு ; ஆச்ரமம் 
மடம் . 

( ஆஸ்ரமம் ) 


பெருங்காயம் ; இங்குலி இங்குலிகம் 
கம் 


இஞ்சி 


இஞ்சி 


47 இங்கூ 

Inggu 
48 இஞ்சா 

Inja 
* 49 இட்டா 

Iddah 


டை வேளை 


இடை 


50 இடம் 

Idam 


பெரிதும் ஆசைகொள் ; இட்டம் 
சிறந்த உணவை அல் 
லது உருவகமாக முத 
லையை விரும்புதல் . 
இந்திர உலகம் 

இந்திரலோகம் 


51 இந்டிர 

லோகா 
Indera loka 
52 இந்டிரா 

Indera 


மேருமலைக் கடவுள் ; இந்திரன் ; 
மழைக் கடவுள் இந் இந்திரியம் 
திரன் ; அரசமுடி ; ஐம் 
புலன் . 
ஆள்வோன் ; அரண் தானம் 
மனை . 


53 இஸ்டான 

Istana 


74 


ஆராய்ச்சிக் கட்டுரைகள் 


மலாய் 


பொருள் 


ஒண் 


தமிழில் வழங் 
கும் சொல் 


54 இஸ்தரி 

Isteri 


மனைவி , பெண் 


ஸ்திரீகள் 


55 இலை 

Elai 


ஏடு , தாள் , இலை 


இலை 


56 உச்சாப் 

Uchap 


சொல் , பேசு , சொற் 

உச்சரி 
பொழிவாற்று , உப 
தேசம் செய் , கடவுட்கு 
நன்றி பாராட்டிப் 
பிரார்த்தனை செய் 
உயர்ந்த 

உத்தமம் 


57 உட்டமா 

Utama 
58 உட்டரா 

Utara 


விண் 


உத்தரம் 


59 உண்டில் 

Undil 


உண்டியல் 


உண்டியல் 


60 உபசாரா 

Upachara 


சடங்கு ; மணமகனுக்குத் உபசாரம் 
தலையில் தொங்க 
விடும் பொற்பூ . 


உவமை 


உவமை 


61 உம்பாமா 

Umpama 


62 உவாய் 

Uai 


அம்மா 


ஆய் 


63 ஐயா 


தந்தை 


ஐயா 


Ayah 


மலாய் மொழியில் தமிழ் எழக்குச் சொற்கள் 


75 


வ . 


மலாய் 


எண் 


64 ஒண்டெ 

Onde ( b ) 


பொருள் 

தமிழில் வழங் 

கும் பெயர் 
தேங்காய் , மாவு இவற் உருண்டை 
றால் ஆகிய தித்திப்பு 
உருண்டை . 
கதிர் 

கிரணம் 


65 க்ரனா 

Kirana 


கங்கை ஆறு 


கங்கை 


வெண்கலம் 


வெண்கலம் 


66 கங்கா 

Gangga 
67 கங்சா 

Gangsa 

Kangsa 
68 கஞ்சி 

Kanji 
69 கட்டில் 

Katil 
( a ) கட்டை 

Katai ( K ) 


கஞ்சி 


கஞ்சி 


கட்டில் 


கட்டில் 


- 


கட்டை 


கட்டையன் , 
குள்ளமானவன் 


போரிட உதவும் கதை கதை 


170 கடா 

Gada 


கடுக்காய் 


71 கடுக்கா 

Kedekai 


கடுக்காய் 


Kedekik 


( a ) கந்தை 

Kandai 


கொடி மரப்பாய் 


கந்தை 


76 


ஆராய்ச்சிக் கட்டுரைகள் 


வ . 
எண் 


மலாய் 


பொருள் 

தமிழில் வழங் 

கும் சொல் 
தலை , தலைமை , தலை கபாலம் 
வன் , தலைப்பு. 


72 கப்லா 

Kepala 


கப்பல் 


கப்பல் 


73 கப்பல் 

Kapal 


அரண்மனை வாயில் 


கோபுரம் 


74 கபுரா 

Gapura 
75 கம்பீரா 

Gembira 


வேலை செய்ய உற்சாகம் கம்பீரம் 


கமண்டலம் 


76 கமண்டலம் கமண்டலம் 

Kemandalam 


கிராம்பு 


கருடன் 


77 கர்டாமுங்கு கிராம்பு 

Kardamunggu 
78 கருடா 

கருடன் 
Garuda 
79 கல்தை 

கழுதை 
Kaldai 
80 கலா 

காலம் ; 
Kala 

சிவன் 


கழுதை 


காலம் ; காலன் 


கன்னி 


81 கன்யா கன்னி 

Kenya 
82 கான்டெவா வில் 

Gandewa 


காண்டீபம் 


காமன் 


காமன் 


83 காமா , 

Kama 


மலாய் மொழியில் தமிழ் வழக்குச் சொற்கள் 


77 


வ . 

பொருள் 

தமிழில் வழங் 
மலாய் 
எண் 

கும் சொல் 
( a ) கெர்மா கர்மம் 

கர்மம் 
Kerma 
கெராமா 

Karama 
84 காவல் காவல் 

காவல் 
Kawal 
85 கிரகன கிரகணம் 

கிரகணம் 
Gerhana 
86 கிரி மலை 

கிரி 
Giri 
87 கிலிங் தமிழ் , தெலுங்கு கலிங்கம் 

Keling 
88 கிஸ்னா கிருட்டிணன் 

கிருட்டிணன் 
Kesna 

( கிருஷ்ணன் ) 
89 குட்டு கூட்டம் , சங்கம் கூட்டு 

Kutu 
( a ) குட்டையன் குள்ளமானவன் குட்டையன் 

Kuttaian 
( b ) குட்டைச்சி . குள்ளமானவள் குள்ளமானவள் 
Kuttaichi 
குதிரை 

குதிரை 
Kuda 
( a ) குடாங் கிடங்கு 

Gudang 
( b ) குண்டு உருண்ட ; பந்து போன்ற குண்டு 

Gundu 


90 குடா 


கிடங்கு 


78 


ஆராய்ச்சிக் கட்டுரைகள் 


வ . 


மலாய் 


பொருள் 


எண் 


தமிழில் வழங் 
கும் சொல் 


குங்குமம் 


குங்குமம் 


91 கும்குமா 

Kumkuma 
குங்குமா 
Kungkumar 


92 கும்பக்காரா குடஞ் செய்வோன் 

Kumbakara 


கும்பக்காரன் 


ஒன்றாக , கும்பலாக 


கும்பல் 


93 கும்பல் 

Gumpal 
94 கும்பா 

Kumba 


கும்பம் , குடம் , யானை கும்பம் 

யின் மத்தகம் 
முருகன் மனைவி , 

குமாரி 
சிவன் மனைவி 


95 குமரி 

Kumari 


96 குமாரா 

Kumara 


முருகன் , மகன் 


குமரன் , 
குமாரன் 


97 குயில் 

Kuil 


இந்துக்கோயில் 


கோயில் 


98 குர்னியா 

Kurnia 


அருள் 


கருணை 


99 குரு 


ஆசிரியன் 


Guru 


கிரந்தம் 


100 குருண்டம் 

Gurindan 
( a ) குலை 

Kulai 


பழமொழிகளாகிய 
நீதிகளுடைய பாட்டு 
தொங்குதல் 


குலை 


மலாய் மொழியில் தமிழ் வழக்குச் சொற்கள் 


79 


வ . 
எண் 


மலாய் 


பொருள் 


தமிழில் வழங் 
கும் சொல் 


குளிகை 


குளிகை 


101 குளிகா 

Guliga 


102 குன்டெரி 

Kenderi 


குன்றி மணி 


குன்றி மணி 


குட்டம் 


103 குஸ்டா 

Kusta 


குட்டம் , 
( குஷ்டம் ) 


கூடை 


கூடை 


104 கூடை 

Kudai 


a ) கூலி 


கூலி 


கூலி 


Kuli 


கடலை 


கடலை 


105 கெடலை 

Kedelai 


106 கெடிகா 

Ketika 


நேரம் 


கடிகை 


குடுமி 


குடுமி 


( a ) கெடுமி 

Kadumik 


கடை 


கடை 


107 கெடை 

Kadai 


( a ) கெண்டி 

Kendi 


கெண்டி 


சிறுவாயுள்ள 
பாத்திரம் 


( b ) கெத்தும் பெர் கொத்துமல்லி 

Ketumber 


கொத்துமல்லி 


80 


ஆராய்ச்சிக் கட்டுரைகள் 


பொருள் 


தமிழில் வழங் 


மலாய் 


எண் 


கும் சொல் 


கடப்பாரை 


கடப்பாரை 


108 கெர்பாய் 

Kerpai 


கிருமி 


கிருமி 


109 கெர்மி 

Kermi 


சாபம் 


கர்மம் 


110 கெராமா 

Kerama 
கெர்மா 
Kerma 


111 கெருள் 

Kerul 


சுருட்டை மயிர் 


சுருள் 


112 கெரோடி 

Gerodi 


தமரூசி , துளை கருவி 


தவரூசி 


குருடி 
Gurdi 


113 கெலிச்சி 

Kelichi 


ஒரு மருந்துக் கொடி 


கழற்சி 


சண்டை 


கலகம் 


114 கௌகி 

Kalahi 


கூலி 


கூலி 


114 ( a ) கூலி 

Kuli 


115 கெஸ்டூரி 

Kesturi 


கத்தூரி 


கத்தூரி 
( கஸ்தூரி ) 


கொத்தளம் 


116 கொட்லம் 

Katlum 


கொத்தளம் 


மலாய் மொழியில் தமிழ் வழக்குச் சொற்கள் 


81 


தமிழில் வழங் 


பொருள் 


மலாய் 


எண் 


கும் சொல் 


கொண்டை 


குளம் 


117 கொண்டை கொண்டை 

Kundai 
118 கொலம் 

குளம் 
Kolam 
-119 கோகிலா 

மைனா 
Kokila 
120 கோசா அங்குசம் 

Kosa 


கோகிலா ; 
கோகிலம் 


அங்குசம் 


கோட்டை 


கோட்டை 


121 கோடா 

Kota 


இந்து போர் வீரன் 


122 க்ஷத்திரியா 

Kasteria 


க்ஷத்திரியன் 


சக்கரம் 


சக்கரம் 


123 சக்கெரா 

Chakera 
124 சத்தி 

Sakti 


சத்தி 


சத்தி 


சக்கரவாளம் 


125 சக்ரவாலா சக்கரவாளம் 

Chakerawala 


126 சகாலியன் 

Sakalian 


எல்லோரும் 


சகலரும் 


127 சகி 

Saki 


தோழி 


சக 


சங்கை 


128 சங்கா 
Sangka 

6 


கருத்து , ஐயம் , எதிர் 
பார்த்தல் . 


82 


ஆராய்ச்சிக் கட்டுரைகள் 


மலாய் 


தமிழில் வழங் 


பொருள் 


கும் சொல் 


எண் 
129 சட்டிய 

Setia 


உண்மையுள்ள 


சத்தியம் 


சத்தியவான் 


130 சட்டியவான் உண்மையுள்ளவன் 

Setiawan 


சதுரங்கம் 


சதுரங்கம் 


131 சடுர் 

Chator 


சதை 


சதை 


( a ) சதை 

Satai 


சந்தோஷம் 


சகோரம் 


சப்தம் 


132 சந்டோசா மகிழ்ச்சி 

Sentosa 
133 சந்திரவாங்ஷ் சகோரப் பறவை 

Santhirawanksh 
134 சப்டா 

ஏழு 
Sapta 
135 சம்பூர்ணா 

முழுதும் 
Sempurna 
136 சமா 

சமம் 
Sama 


சம்பூர்ணம் 


சமம் 


கடல் 


சமுத்திரம் 


137 சமுட்ரா 

Samudra 
செமுத்ரா 
Semudera 


சுயம்வரம் 


138 சயம்பரா 

Sayembara 


மணமகளைத் தேர்ந் 
தெடுக்க நடத்தும் 
போட்டி 


மலாய் மொழியில் தமிழ் வழக்குச் சொற்கள் 


83 


வ , 


மலாய் 


பொருள் 


தமிழில் வழங் 
கும் சொல் 


எண் 


எல்லாம் 


சர்வம் 


139 சர்வா 

Sarwa 


140 சவுக்கு 

Sauku 


சவுக்கு 


சவுக்கு 


உடன் பிறப்பு 


சகோதரன் 


141 சவுடாரா . 

Saudara 


142 சன்டரா 

Chendera 


சந்திர ஒளி 


சந்திரன் 


சாட்சி 


சாட்சி 


143 சாக்ஸி 

Saksi 


சாணை 


சாணை 


144 சாணை 

Chanai 


145 சாந்து 

Chandu 


அபின் 


சாந்து 


சாமி 


சாமி 


146 சாமி 

Sami 


147 சாஸ்டிர 

வான் 


இந்து சாத்திரங்களில் சாத்திரவான் 
வல்லவன் 


Sasterawan 


148 சாஸ்டிரா 

Sastera 


சாத்திரம் 


சாத்திரம் 


( a ) சிங்கா 


சிங்கம் 


சிங்கம் 


Singa 


84 


ஆராய்ச்சிக் கட்டுரைகள் 


மலாய் 


பொருள் 


தமிழில் வழங் 
கும் சொல் 


எண் 


சிங்காசனம் 


149 சிங்காஸனா அரியணை 

Sing ( g ) asana 


சந்தனம் 


150 சிண்டானா 

Chendana 


சந்தனம் 


சாபவிடை 


151 சித்தி 

Sidi 


சித்தி 


சிந்தாமணி 


152 சிந்டாமணி சிந்தாமணிக்கல் 

Chintamani 


சம்மட்டி 


153 சிமிட்டி 

Simiti 


குதிரையை விரட்டும் 
-சம்மட்டி 
மணமகளைத் தேர்ந் 
தெடுக்கும் விழா 


154 சிலம்பரா , 

Silambara , 


சிலம்பரி 
Silambari , 


155 சிலோஷ்மா , தலையில் நீர்க்கோவை சிலேட்டுமம் 

Selesema 


செமாஸ் 
Semas 


செசேமா 
Sesema 


சீவல் கத்தி 


156 சீலிகட்டி 

Chelekati 


சீவல்கத்தி 


மலாய் மொழியில் தமிழ் வழக்குச் சொற்கள் 


85 


வ . 


மலாய் 


பொருள் 


எண் 


தமிழில் வழங் 
கும் சொல் 
சுந்தரி 


பெண்ணின் பெயர் 


157 சுந்டரி 

Sundari 


சுக்கு 


158 சுந்தி 

Sunti 


சுக்கு 


சும்மா 


159 சும்மா 

Chuma 


சும்மா , வறிதே 

வஞ்சம் 
முற்றிலும் 


160 சுமஸ்தா 

Semesta 


சமஸ்தம் 


161 சுளி 

Sule 


சுளுக்கு 


சுளுக்கு 


கணவன் 


சுவாமி 


162 சுவாமி 

Suami 


163 சூக் , சூக் 

Chuk , Chuk 


164 சூட்ரா 

Sudra 


வேட்டை நாய்கட்குக் 

குறிப்பிடும் ஒலி 
தீண்டப்படாதான் , 
வெறுத்தவனைக் 
குறிக்கச் சொல்லும் 
சொல் 


சூத்திரன் 


165 சூ , 

சூரா 
Churah 


கூடை முதலியவற்றை சொரி 
வறிதாக்கு 


கதிரவன் 


சூரியன் 


166 சூரியா 

Suria 
சூர்யா 
Surya 


86 


ஆராய்ச்சிக் கட்டுரைகள் 


மலாய் 


பொருள் 


தமிழில் வழங் 
கும் சொல் 


எண் 


167 சூலம் 

Sula 


சூலம் 


சூலம் 


168 சூலா 

Chula 


ஒரு விலங்கின் கொம்பு சூலம் 


சூல் 


169 சூலை 

மலடு 
Sulai 
170 சூன்யி வெறுமை 

சூன்யம் 
Sunyi 
171 செக்கிரா விரைவாக 

சீக்கிரம் 
Segera 
172 செக்ஸா தண்டம் 

சிட்சை 
Seksa 
173 செஞ்சா கதிரவன் மறையும் சந்தி 
Senja 

மாலை வேளை 
174 செட்டி பணம் கடன் தரும் 
Cheti செட்டி 

செட்டி 
175 செட்டிரியா க்ஷத்திரியன் 

க்ஷத்திரியன் 
Cheteria 
( a ) செட்டி வாணிகர் வாணிபம் செட்டி வைரம் 

வைரம் புரியும் வைரம் 
Settiwairam 
176 செடிலிங்கம் செந்தூரம் 

செந்தூரம் 
Sedelinggam 
177 செடெரனா சாதாரணம் 

சாதாரணம் 
Sederna 


மலாய் மொழியில் தமிழ் வழக்குச் சொற்கள் 


87 


மலாய் 


பொருள் 


தமிழில் வழங் 
கும் சொல் 


எண் 


சண்டாளன் 


178 செண்டாலா சண்டாளன் 

Chendala 


செந்தூரம் 


செந்தூரம் 


179 செந்டவா 

Sendawa 
180 செந்டி 

Sendi 


ஒரு மனிதனின் உறுப் சந்தி 

புப் பிணைப்புக்கள் 
ஊர் சுற்றி 

சென்றேறி ? 


181 செந்டேரி 

Senteri 


( a ) செந்தனா 

Chendana 


சந்தனம் 


சந்தனம் 


செண்பகப்பூ 


செண்பகம் 


182 செம்பக 

Caempaka 
183 செர்னா 

Cherana 


வெற்றிலையுடன் சேர் சூர்ணம் 
த்து உண்ணும் சூர் 


ணம் 


சரித்திரம் 


கீரிப்பிள்ளை 


184 செரிட்டா சரித்திரம் 

Cherita 
செரிட்டெரா 

Cheritera 
185 செரிப்பெலை கீரிப்பிள்ளை 

Cherpelai 
186 செருட் சுருட்டு 

Cherut 
செருட்டு 
Cherutu 


சுருட்டு 


88 


ஆராய்ச்சிக் கட்டுரைகள் 


வ . 
எண் 


மலாய் 


பொருள் 


தமிழில் வழங் 
கும் சொல் 


செருப்பு 


செருப்பு 


187 செர்பு 

Cherpu 


சுலோகம் 


188 செலோகா 

Seloka 


பாட்டாய் அமைந்த 
நான்கடிகள் 


சடாயு 


சடாயு 


189 சென்டாயு 

Chendayu 


ஜென்டாயு 
Jentayu 


சே ! ( வெட்கம் ) 


சே ! 


190 சே ! 

Cheh 


191 ஸுகா 

Suaka 


துறவிகளின் தியான சுகம் 
நிலை , தாய்வழிச் சமு 
தாயத்தில் ஒரு மனி 
தன் தன் தாய் வீட் 
டில் அடைக்கலமாகப் 
புகுமிடம் , 
தற்காலம் 

தற்காலம் 


192 டட்காலா 

Tatkala 


193 டாலம் 

Talam 


தாலம் 


உணவு , உண்ணும் 
உண்கலம் 


194 டாலன் 

Taulan 


தோழன் 


தோழன் 


195 டிவாஸா 

Dewasa 


நேரம் , நாள் , பெருங் 
காலக்கூறு 


திவசம் 


மலாய் மொழியில் தமிழ் வழக்குச் சொற்கள் 


89 


வ . 


மலாய் பொருள் 

தமிழில் வழங் 
எண் 

கும் சொல் 
196 டென்டா தண்டம் , தண்டனை தண்டம் , 
Denda 

தண்டனை 
197 டீவாங்கா நெய்தல் தொழிலைக் தேவாங்கர் 
Dewangga கண்டுபிடித்த இந்தி 

யர் ஒருவர் பெயரால் 

அமைந்த துணி 
198 டோஷா பாவம் 

தோஷம் 
Dosa 
( a ) த்சம்மட்டி சம்மட்டி 

சம்மட்டி 
Tohammati 
( b ) த்ஜோலியா சோழியன் 

சோழியன் 
Tjoliya 
( c) தக்காங் தக்கணம் 

தக்கணம் 
Takang 
199 தக்க்ஷிணா தெற்கு 

தட்சிணம் 
Daksina 


200 தசா 

Dasa 


பத்து 


தசம் 


201 தண்டு 

Tandu 


தண்டு 


ஆளைத் தூக்கிச் 
செல்லும் தூக்கி 
( டோலி ) 


மேலாள் , கப்பல் 
தோழன் 


தண்டில்காரன் 


202 தண்டில் 

Tandil 
203 தந்தா 

Danta 


தந்தம் 


தந்தம் 


90 


ஆராய்ச்சிக் கட்டுரைகள் 


மலாய் 


பொருள் 


எண் 


தமிழில் வழங் 
கும் சொல் 
தவம் 


தவம் 


204 தபா 

Тара 
205 தம்பி 

Tambi 


இளைய உடன் பிறப்பு , தம்பி 
வேலைக்காரப் பையன் , 
செய்தி கொண்டு 
வருவோன் 


வெண்கலம் 


தாம்பிரம் 


206 தம்பீரா 

Tambera 


207 தனி 

Tani 


மதகுநீர் தாங்கும் 


தண்ணி ? 


பலகை 


தாகம் 


தாகம் 


வெற்றிலைப்பாக்கு 


தாம்பூலம் 


208 தாகம் 

Dahaga 
209 .தாம்பூல் 

Tambul 
( a ) தயிர் 

Taier 
210 தாலி 

Tali 
( a ) தாலன் 

Taulan 


தயிர் 


தயிர் 


சுயிறு 


தாலி 


தோழன் 


தோழன் 


தாழ்ப்பாள் , தாளம் 


தாள் , தாளம் 


211 தாளா 

Tala 
212 தானா 

Dahana 
213 திரி 

Teri 


தானம் 


தானம் 


மூன்று 


திரி 


மலாய் மொழியில் தமிழ் வழக்குச் சொற்கள் 


91 


மலாய் 


பொருள் 


எண் 


தமிழில் வழங் 
கும் சொல் 
திரை 


திரை 


214 திரை 

Tirai 


நீண்டவாணாள் 


தீர்க்காயுள் 


215 தீர்க்காயு 

Dirgahayu 
216 துக்கா 

Duka 


துக்கம் 


துக்கம் 


துரோகம் 


துரோகம் 


217 துர்க்கா 

Durhaka 


துர்க்கை 


218 துர்கா 

Durga 
219 துர்ஜனா 

Durjana 


சிவன் மனைவி , 

பெண்தெய்வம் 
கெட்ட 


துர்ச்சனர் 


220 துஸ்டா 

Dusta 


தவறான சொல் ; 
பொய் 


தூடணை 
( தூஷணை ) 
தூதன் 


221 தூதா 

Duta 


தூதன் 


தூபம் 


தூபம் 


தூசி 


தூளி , துளி 


222 தூபா 

Dupa 
223 தூளி 

Duli 
( a ) தெக்கணமுனை தெக்கணமுனை 

Tekkanamunai 
224 தெமாகா செம்பு , பித்தளை , 
Tembaga 

வெண்கலம் 


தெக்கணமுனை 


செம்பு 


92 


ஆராய்ச்சிக் கட்டுரைகள் 


தமிழில் வழங் 
கும் சொல் 
தருமவான் 


மலாய் 

பொருள் 
எண் 
225 தெர்மவான் தருமவான் 

Dermawan 
226 தெர்மா 

தருமம் 
Derma 


தருமம் 


227 தெர்மாசா வேடிக்கை , கேளிக்கை 

தமாஷா 
Termasa 
228 தெருயுசி துரு 

Terusi 


மாவட்டம் 


தேசம் 


229 தேசா 

Desa 


230 தேவதா 

Dewata 


இந்துக் கடவுள்கள் 


தேவதைகள் 


231 தேவா 

Dewa 


இந்துக் கடவுள் 


தேவன் 


232 தேவி 

Devi 


பெண்தெய்வம் , அழகிய தேவி 
பெண் , சிவன் மனைவி , 
திருமால் மனைவி , 
பயிர்களின் பெண் 
தெய்வம் , நிலமகள் 
கதிரவன் மறையும் தேஜஸ் 
போது காணப்பெறும் 
சிவப்பு மஞ்சள் நிற 
மேகங்கள் 


233 தேஜா 

Teja 


நகர் 


( a ) நகர் 

Nagar 


நகர் 


மலாய் மொழியில் தமிழ் வழக்குச் சொற்கள் 


93 


மலாய் 


பொருள் 


தமிழில் வழங் 
கும் சொல் 


எண் 


நாடு 


நகரம் 


234 நகாரா 

Negara 


நரகம் 


நரகம் 


235 நரகா 

Naraka 


236 நரா 


மனிதன் 


நரன் 


Nara 


வேதாளம் 


நாகர் 


237 நாகா 

Naga 


238 நாடி 


நாடி 


நாடி 


Nadi 


இளவரசன் , அரசன் 


நாதன் 


239 நாதா 

Nata 


பெயர் 


நாமம் 


240 நாமா 

Nama 


( a) நாழி 

Nali 


நாழி 


நாழி 


241 நானா 


Nana 


அண்ணன் , மலாயாவில் அண்ணன் 
தமிழ் மக்களை மரியா 
தையுடன் அழைக் 
கும் பெயர் 


தூக்கம் 


242 நித்ரா 

Nidera 


நித்திரை 


தூய்மை 


243 நிர்மலா 

Nirmala 


நிர்மலம் 


94 


ஆராய்ச்சிக் கட்டுரைகள் 


மலாய் 


பொருள் 


எண் 


தமிழில் வழங் 
கும் சொல் 
நிரை 


வரிசை 


244 நிரை 

Nirai 


வசவு 


245 நிஸ்டா 

Nista 


நிஷ்டூரம் 
( நிட்டூரம் ) 


பதனீர் 


( பத ) நீர் 


நீலமணி 


நீலம் 


நீலம் 


246 நீரா 

Nira 
247 நீலம் 

Nilam 
248 நீலா 

Nila 
( a ) நெகரி 

Nageri 
249 நெச்சியா 

Neschaya 
250 நெலயான் 

Nelayan 


நீல நிறம் , நீலமணி, 

நீல நிறச் சாய்ம் . 
குடியிருப்பு 


நகரி 


உறுதியாக 


நிச்சயம் 


மீனவன் 


நெய்தலான் 


வகை 


அநேகம் 


251 நேகா 

Neka 


252 பக்தி 

Bakti 


நன்றியுள்ள ; தொண்டு பக்தி 


253 பக்சா 

Paksa 


முன்கூட்டிச்சொல்லும் பட்சம் 
நேரம் 


பறவை 


பட்சி 


254 பக்சி 

Pakshi 


மலாய் மொழியில் தமிழ் வழக்குச் சொற்கள் 


95 


பொருள் 


மலாய் 
எண் 
255 பகல் 

Bagal 


தமிழில் வழங் 
கும் சொல் 
சேவல் 


போர்ச் சேவல் 


வகை 


வகை 


256 பகை 

Bagai 
257 பஜன் 

Bajan 


பாடம் 


பஜனை 


258 பஹகி 

Bahagi 


பகுத்தல் 


பகு 


அபாயம் 


அபாயம் 


259 பஹாய 

Bahaya 


இனம் 


வம்சம் 


260 பங்சா 

Bangsa 


பச்சடி 


பச்சடி 


261 பச்செலி , 

பச்செரி 
Pacheli ,, 
Pacheri 


பிசிர் , கொசுர் 


பிசிர் , கொசர் 


262 பசி 

Basi 


263 பஞ்சா 

Pancha 


ஐந்து 


பஞ்ச 


( a ) பட்டாணி 

Pattani 


பத்தினி 


பத்தினி 


264 பட்டில் 

Batil 


வட்டில் 


வட்டில் 


96 


ஆராய்ச்சிக் கட்டுரைகள் 


பொருள் 


மலாய் 
எண் 
265 பட்மா 

Patma 


தமிழில் வழங் 
கும் சொல் 
பத்மம் 


தாமரை 


வடை 


வடை 


266 படா 

Bada 


இந்து சமய முனிவன் , பண்டிதன் 
புலவன் 


267 பண்டிதா 

Pandita 
268 பத்மா 

Padma 


தாமரை 


பத்மம் 


269 பந்தம் 

Pandam 


பொருத்து 


பந்தம் 


270 பந்தாங் 

Bandong 


ஓரிணையாகச் சேர்த்தல் பந்தம் 


271 பந்து நண்பன், தோழன் பந்து 

Bandu 
( a ) பிரதன மந்திரி தலைமை அமைச்சர் பிரதான மந்திரி 

Prathan Manthiri 


272 பருணா 

Baruna 


வருணன் 


வருணன் 


பல்லவர் 


( a ) பல்லவி 

Palawi 


பல்லவர் 


( b ) பவளம் 

Pawalam 


பவழம் 


பவழம் 


273 பவித்திரா 

Pawitra 


புனிதமான நீர் 


பவித்திரம் 


மலாய் மொழியில் தமிழ் வழக்குச் சொற்கள் 


97 


எண் 


பளிங்கு 


மலாய் 

பொருள் 

தமிழில் வழங்கும் 

சொல் 
274 பளிங்கம் 

பளிங்கு 
Pelinggam 
( a ) பறையா பறையன் 

பறையன் 
Pariah 
( b ) பாக்கி மீதி 

பாக்கி 
Baki 
275 பாகாகியா பேறு 

பாக்கியம் 
Bahagia 
276 பாச்சா ( மெம் ) படி 

வாசி 
Bacha ( mem )) 
( a) பாசி ஊசிப்போன 

ஊசிப்போன 
Basi 
277 பாஞ்சி மரம் செதுக்கும் வாய்ச்சி 
Banchi 

கருவி , வாய்ச்சி 
278 பாட பாதம் 

பாதம் 
Pada 
( a ) பாடை சுழற் காற்று ; புயல் 

Badai 
(b ) பாண்டியா ஒரு பழங்குடியின் 

பாண்டியர் 
Pandiya பெயர் 
279 பாதாம் வாதுமை 

வாதுமை 
Badam 


வாடை 


280 பாதுகா 

Paduka 


பாதம் 


பாதுகை 


அப்பா 


அப்பா 


281 பாபா 

Baba 
7 


98 


ஆராய்ச்சிக் கட்டுரைகள் 


மலாய் பொருள் 

தமிழில் வழங்கும் 
எண் 

சொல் 
( a ) பாமன் மாமன் 

மாமன் 
Paman 
232 பாயு 

காற்று , காற்றுக் வாயு 
Bayu 

கடவுள் 
283 பாரத் மேற்கு 

பாரதம் 
Barat 
284 பாப பாவம் 

பாவம் 
Papa 
285 பாவை அரசன் அல்லது பரிவாரம் 

Pawai மாப்பிள்ளையின் ஆயம் 
286 பாஷா மொழி 

பாடை ( பாஷை ) ; 
Bahasa 

பாழை 
287 பிச்சாரா விசாரணை 

விசாரணை 
Bichara 
288 பெஞ்சானா நாசம் 

விநாசம் 
Benchana 


இறுகல் ; 
உறைதல் 
வேசி 


வேசி 


( a ) பிகு 

Behu 
289 பிசி 

Bisi 
( a ) பிசேக் 

Bisek 
( b ) பிசை 


குசுகுசுவெனப் பேசல் குசுகுசு 


விசை 


சுறுசுறுப்பு , விரைவு 
முதலியன 
பிடாரி 


பிடாரி 


( c ) பிடடாரி 

Bidadari 


மலாய் மொழியில் தமிழ் வழக்குச் சொற்கள் 


99 


வ . 


மலாய் 


பொருள் 


தமிழில் வழங்கும் 

சொல் 


எண் 


290 பித்தம் 

Pitam 


பித்தம் 


பித்தம் 


291 பித்துவான் இசை நடனக் கலைஞன் வித்துவான் 

Biduan 


292 பிர்தாமா 

Pertama 


முதன்மையான 


பிரதம 


தலைமையான 


பிரதான 


293 பிர்தான 

Perdana 
( a ) பிர்தான 

மந்திரி 
Perdana 
manteri 


தலைமை 
அமைச்சர் 


பிரதான 

மந்திரி; 
பிரதம மந்திரி 


இளவரசன் 


பிரபு 


294 பிரபு 

Perabn 


பிராமணன் 


295 பிரமனா பிராமணன் - இந்து 

Berahman ( a ) மதத் துறவி 
296 பிரிட்டா 

செய்தி 
Berita 


வார்த்தை 


விலங்கு 


விலங்கு 


297 பிலெங்கு 

Belenggu 


298 பினாசா 

Binasa 


அழிவு 


விநாசம் 


வண்ணார் 


வண்ணார் 


299 பினாட்டு 

Binatu 


100 


ஆராய்ச்சிக் கட்டுரைகள் 


வ . 
எண் 


மலாய் 


பொருள் 


தமிழில் வழங்கும் 

சொல் 


300 பினாரா 


வண்ணார் 


வண்ணார் 


Benara 


பிங்கான் 


பீச்சாங்குழாய் 


வாரணம் ? ; 
வேழம் ? 
பிஜம் 


கொத்துமல்லி 


301 பீங்கான் பீங்கான் 

Pinggan 
302 பீச்சகரா பீச்சாங்குழாய் 

Pechakara 
303 பீரம் 

யானை 
Biram 
304 பீஜி 

விதை 
Biji . 
( a ) பீஜி கெத் கொத்துமல்லி 

தும்பர் 
Biji ketumber 
305 பீஸா 

நஞ்சு 
Bisa 
( a ) புக்டி 

சான்று ; 
Bukti 

ஆதாரம் 
( b ) புங்கா 

Bunga 
306 புட்டு புட்டு ( உணவு ) 

Putu 
307 புடி , பொடி சிறுமணிகள் , கலக்கு 

Pudi , 

Podi 
308 புத்தி அறிவு , ஒழுக்கம் , 
Budi 

பண்பு 


விஷம் ( விடம் ) 


யுக்தி 
புத்தி 


புட்டு 


பொடி 


புத்தி 


மலாய் மொழியில் தமிழ் வழக்குச் சொற்கள் 


101 


மலாய் 


பொருள் 


தமிழில் வழங்கும் 

சொல் 


எண் 


309 புத்திமான் 

Budiman 


அறிவாளி 


புத்திமான் 


பண்பட்ட 


புத்தி 


310 புத்தியா 

Budaya 
311 புத்ரா 

Putera 


மகன் , இளவரசன் 


புத்ரன் 


312 புத்ரி 

Puteri 


மகள் , இளவரசி 


புத்ரி 


313 புரா 


நகரம் 


புரம் 


Pura 


314 புரி 

Puri 


புரி 


அரண்மனையில் 
அரசனின் தனியிடம் ; 
பாலித்தீவில் ஒரு கோயில் 
ஆளும் , வற்புறுத்தும் புருஷா 


315 பெருஷா 

Perusa 


316 புவனா 


புவனம் 


புவனம் 


Buana 


317 புஸ்தக 

Pustaka 


புத்தகம் 


புத்தகம் 


318 பூஆடை 

Puadai 


அரசன் 

அல்லது பூவாடை 
மணமக்கள் நடக்க 
அல்லது உட்கார 
விரிக்கும் விரிப்பு 
ஆடை 

பூஷணம் 


319 பூசனா 

Busana 


102 


ஆராய்ச்சிக் கட்டுரைகள் 


வ .. 
எண் 


மலாய் 


பொருள் 


தமிழில் வழங்கும் 

சொல் 


320 பூட்டாக் 

Botak 


வழுக்கை 


மொட்டை 


321 பூடலா 

Butala 


பூதலம் 


பூதலம் 


322 பூடா 


பூதம் 


பூதம் 


Bota 


323 பூத்தோ 

Butoh 


ஆண்குறி 


புட்டா 


324 பூதா 

Buta 


பூதா 


பூதம் 


325 பூபதி 

Bupathi 
326 பூபாலா 

Bupala 
327 பூமி 

Bumi 


அரசன் , உயர்நீதி பூபதி 
மன்ற அலுவலாளன் 
இளவரசன் 

பூபாலன் 


பூமி 


பூமி 


328 பூர்பா 

Purba 


பழமையான 


பூர்வ 


வழிபாடு 


பூசை 


போற்று 


329 பூஜா 

Puja 
( a ) பூஜி 

Puji 
330 பெகவான் 

Begawan 


புனிதமான , துறவிகள் , பகவான் 
இந்துமத குருமார் 
கள் 


103 


மலாய் மொழியில் தமிழ் வழக்குச் சொற்கள் 


. 


தமிழில் வழங்கும் 
மலாய் பொருள் 
எண் 

சொல் 
331 பெங்காண்டி மணமகன் அல்லது பெண்டாட்டி 
Penganti மணமகள் ; பூசாரியின் 

பெண் உதவியாள் 
332 பெங்காலா வங்காளம் , வங்காளி வங்காளம் 

Bengala 
333 பெடம் மணமகன் அல்லது பட்டம் 
Petam 

மணமகள் நெற்றிப் 

பட்டம் 
334 பெடரா புனிதமான , இந்துக் பவித்திரம் 

Betara கடவுள்கள் 
335 பெடா வரைப் படம் 

படம் 
Peta 
336 பெடி . பெட்டி 

பெட்டி 
Peti 
337 பெட்டிராஸ் பித்தலாட்டம் பித்தலாட்டம் 

Peteras 


பாதாளம் 


பாதாளம் 


338 பெடாலா 

Petala 


339 பெடில் 

Bedil 
( a ) பெண்டா 

Benda 


துப்பாக்கி வெடி , 

வெடி 
வெடிமருந்து , வெடி 
பண்டம் , 

பண்டம் 
பொருள் , சொத்து 
முதலமைச்சர் , படைத் பிரதமர் 
தலைவர் , இளவரசர் 


340 பெண்ட 

ஹாரா 
Bendahara 


104 


ஆராய்ச்சிக் கட்டுரைகள் 


மலாய் 


பொருள் 


தமிழில் வழங்கும் 

சொல் 


எண் 


( a ) பெண்டஹாரி இடைக்கால 

பண்டாரகர் 
Bendahari மலாக்காவில் மன்னர் 

செயலாளர் , 

பொருளாளர் 
341 பெதாதா தூதன் 

தூதன் 
Peduta 
342 பெந்தா பொருள் 

( பெந்தம் 
Benda 
343 பெர்சமா சும்மா ; கையூட்டு சும்மா 

Perchuma 
344 பெர்ட்வி 

பிருத்வி 
Pertewi 
( a ) பெர்தமா தலைமையான 

பிரதம 
Pertama 
345 பெர்மா பிரமன் ; 

பிரமன் ; 
Berma பர்மா 

பர்மா 
346 பெர்மைசுரா அரசன் 

பரமேசுவரன் 
Permaisura 
( a ) பெர்மைசுரி அரசி 

பரமேசுவரி 
Permaisuri 
347 பெர்வாரா அரசவைப் பெண்கள் பரிவாரம் 

Perwara 
348 பெர்வீரா வீரன் 

பெருவீரன் 
Perwira 
349 பெர்னமா முழுநிலா நாள் 

பவுர்ணமி 
Pernama 


மலாய் மொழியில் தமிழ் வழக்குச் சொற்கள் 


105 


வ . 
எண் 


மலாய் 


பொருள் 


தமிழில் வழங்கும் 

சொல் 


350 பெரந்தா 

Beranta 


பரதன் 


பரதன் 


வேட்கை 


விரகம் 


தேர்வு 


பரீட்சை 


நம்பிக்கை 


பரிச்சயம் 


351 பெராகி 

Berahi 
352 பெராஸா 

Pereksa 
353 பெரிசியா 

Perchya 
354 பெரிசை 

Perisai 
355 பெரிடா 

Berida 
( a ) பெரிய 

Perial 


கேடயம் 


பரிசை 


விருத்த 


முதிய ; அனுபவம் 

நிறைந்த 
பெரிய மனிதன் , 

அதிகாரி 
கேலி செய் 


பெரியர் , 

பெரியன் 


புரளி 


356 பெரிளி 

Perli 
357 பெரிமனா 

Permana 


எண்ண முடியாத எண் பருமன் 


358 பெல்பகை பலவகை 

பலவகை 
Pelbagai 
359 பெலாங்கிங் பல்லக்கு 

பல்லக்கு 
Pelangking 
360 பெலிகாரா விலங்குகளை வளர் ; பரிகாரம் 
Pelihara 

குழந்தையை வளர் ; 
பாதுகாத்தல் 


106 


ஆராய்ச்சிக் கட்டுரைகள் 


மலாய் 

தமிழில் வழங்கும் 

பொருள் 
எண் 

சொல் 
361 பெலிபாஸ் மூங்கில் பிளாச்சு பிளாச்சு 

Belebas 
362 பெலியா இளைய , புதிய 

பால்யம் 
Belia 
363 பென் தலா உலகம் 

பூதலம் 
Bentala 
364 பெனிகா வாணிபம் 

வாணிபம் 
Beniaga 
365 பேடா வேறுபடுத்து ; 

பேதம் 
Beda 

வேறுபாடு 
366 பொன்னு மணமகள் 

பெண் 
Ponu 
367 பொன்னென் பொண்டுசெட்டி பொண்டுசட்டி 

Ponen 
368 போகா இன்பம் 

போகம் 
Boga 
( a ) போலிஸ் ஊர்க்காவலன் 

போலீஸ் 
Polis 
போலிஸி 

Polisi 
369 மகரிஷி பெரிய இந்து சமய 

மகரிஷி 
Maharesi முனிவர் 
370 மகா மிகவும் 

மா ; மகா 
Maha 
371 மகாதேவா சிவன் 

மகாதேவன் 
Mahadewa 


மலாய் மொழியில் தமிழ் வழக்குச் சொற்கள் 


107 


தமிழில் வழங்கும் 
மலாய் பொருள் 
எண் 

சொல் 
372 மகாதேவி துர்க்கை ; சிவன் ; மலா மகாதேவி 
Mahadewi யாவில் மன்னரின் 

இரண்டாம் மனைவி 

யின் பட்டப் பெயர் 
373 மகாராணி பேரரசி , சிலசமயங் மகாராணி 
Maharani களில் மலாய் மன்னர் 

களின் பட்டத்தரசி 

களின் பெயர் 
374 மகாராஜா 

பேரரசன் , மலாயா மகராசன் ; 
Maharaja நாட்டு மன்னர்களின் மகாராஜா 

பட்டப் பெயர் . 
375 மகாடூடா தூதுவன் 

மகாதூதுவன் 
Mahaduta 
376 மகாரூபா கடவுள் அல்லது பெண் மகாரூபம் 
Maharuba 

ணின் பேரழகு 
377 மகாஜன 

பெரிய மனிதர் ; பாட் மகாச ( ஜ ) னம் 
Mahajana டாளி மக்கள் 
378 மக்கோத்தா மகுடம் , அரசமுடி , மலா மகுடம் 
Mahkota யாவில் சில இடங் 

களில் குறுநிலத் 

தலைவர்களின் பெயர் 
( a ) மங்கிஸ் 

வங்குஸ்தான் பழம் வங்குஸ்தான் 
Mangges 
( b ) மங்கோக் கிண்ணம் 

மங்கு 
Mangok 
379 மச்சம் வகை , தன்மை 

மச்சம் ? 
Macham 


108 


ஆராய்ச்சிக் கட்டுரைகள் 


வ . 


மலாய் 


எண் 


380 மகசூல் 

Mahasul 
( a ) மட்டளி 

Madali 


தமிழில் வழங்கும் 
பொருள் 

சொல் 
கண்டு முதல் , 

மகசூல் 
விளைச்சல் 
மத்தளம் ( சுமத்திரா மத்தளம் 
விலும் ? சுமத்திரா 
வில் மட்டும் ? ) 


மறு , மச்சம் 


மச்சம் 


யானையின் மதநீர் 


மதம் 


மது 


மது 


தேனீ 


மதுகரம் 


முட்டளி 

Mudali 
( b ) மட்ஜம் 

Matjam 
381 மடா 

Mada 
382 மடு 

Madu 
383 மடுகரா 

Madukara 
( a ) மந்தம் 

Mandam 
( 1b ) மண்டி 

Mandi 
384 மந்திரா 

Mantera 
( a ) மர்டு 

Merdu 
( 1) ) மரிக்கர் , 

Marikar ,, 
மரிக்கன் 
Marikan 


மந்தம் 


மந்தம் 


நீராடு 


மண்ணு , 

மண்டு 
மந்திரம் 


மந்திரம் 


மெல்லிய , இனிய 


மிருது 


செல்வ வணிகன் , 
பட்டப் பெயர் 


மரைக்காயர் 


மலாய் மொழியில் தமிழ் வழக்குச் சொற்கள் 


109 


பொருள் 
மலாய்க்காரர் 


தமிழில் வழங்கும் 

சொல் 
மலாய்க்காரர் 


மாமனார் , மாமியார் 


மாமனார் , 
மாமியார் 


மருமகன் ( ள் ) 


மணாட்டுப் 
பெ ( ஆ ) ண் 


மலாய் 
எண் 
( c ) மலாயு 

Melayu 
( d ) மன்துவா 

Mentua 
மின்துவா 
Mintua 
மிருதுவா 

Mertua 
( e ) மனான்று 

Menantu 
மினான்று 

Minantu 
( f ) மாக் 

Mak 
இமாக் 

Emak 
( g ) மாங்கா 

Mangga 
( h ) மாசா 

Masa 
385 மாம்பூ 

Mambu 
( a ) மாமாக் 

Mamak 


அம்மா , தாய் 


அம்மா 


மாங்காய் 


மாங்காய் 


காலம் 


மாசம் 


மலை வேம்பு 


மலை வேம்பு 


தாய் மாமன் ; அரசர் மாமன் 
கள் முதுகுடித் தலை 
வரை அமைக் 
முறை ; இந்திய 
மலாய் இனக் கலப் 
புடையவரை மரியா 
தையுடன் அழைக் 
கும் முறை 


110 


ஆராய்ச்சிக் கட்டுரைகள் 


மலாய் 


பொருள் 


தமிழில் வழங்கும் 

சொல் 


எண் 


மாமி , அத்தை 


மாமி 


( b ) மாமி 

Mami 


மனிதன் 


386 மனுசியா 

Manusia 


மனிதன் , 

மனுஷன் 
மாணிக்கம் 


மாணிக்கம் 


387 மாணிக்கம் 

Manikam 


மாப்பிள்ளை 


மாப்பிள்னை 


மாயை 


மாயை 


388 மாராபுளை 

Marapulai 
389 மாயா 

Maya 
390 மாலா 

Mala 


391 மாலை 


வினைப்பட்ட , பிணத் மலம் 

திலிருந்து கசியும் நீர் 
பூவிதழ்கள் , அரசன் மாலை 
அல்லது மாப்பிள்ளை 
யின் தலையில் அணி 
விக்கும் பட்டம் 
அரண்மனையின் மேல் மாளிகை 
தளத்தில் இளவரசன் 
தங்குமிடம் 
மீசை 

மீசை 


392 மாளிகை 

Maligai 


( a) மீசை 

Misai 


மீன் 


393 மீனா 

Mina 


மீன் , ஒருவகை அணி 
யிலுள்ள விலங்குரு 
முத்து 


முத்து 


394 முட்டு 

Mutu 


மலாய் மொழியில் தமிழ் வழக்குச் சொற்கள் 


111 


வ , 


மலாய் 


பொருள் 


தமிழில் வழங்கும் 

சொல் 


எண் 


395 முட்யா 

Mutia 


முத்து 


முத்து 


( a ) முண்டம் கைப்பிடி இல்லாத முண்டம் 

Mundam மூடியிட்ட பாத்திரம் 
( b ) முட்டியாரா முத்து 

முத்து 
Mutiara 
( c ) முருங்கா முருங்கைக்காய் 

முருங்கைக்காய் 
Murungga 
396 மூக்குத்தி மூக்குத்தி 

மூக்குத்தி 
Mukuti 
( a ) மூக்கா முகம் ; நூலின் ஏடு முகம் 

Muga 
397 மூர்க்கா கோபம் 

மூர்க்கம் 
Murka 
398 மூர்த்தி வடிவம் , இந்து சமயத் மூர்த்தி 
Murti 

தில் உள்ள மும் 

மூர்த்தி 
( a ) மூலா முதல் , தொடக்கம் 

மூலம் 
Mula 


மாப்பிள்ளை 


399 மெம்பெலை 

மாப்பிள்ளை , மணப் 
Mempelai பெண் 
400 மெர்தங்கா மிருதங்கம் 

Merdangga 
401 மெர்து இனிய 

Merdu 


மிருதங்கம் 


மிருது 


112 


ஆராய்ச்சிக் கட்டுரைகள் 


வ . 


தமிழில் வழங்கும் 

சொல் 
நெல்லிக்காய் 


மலாய் 

பொருள் 
எண் 
402 மெலாகா நெல்லிக்காய் 

Melaka 
403 மெலாடி 

மல்லிகை 
Melati 
404 மென்டெரி மந்திரி 

Menteri 


மல்லிகை 


மந்திரி 


வணிகம் 


வாணிகம் 


வண்ணான் 


வண்ணான் 


405 மெனியகா 

Meniaga 
406 மெனாட்டு 

Menatu 
பினாட்டு 

Binatu 
407 மெட்டை 

Metai 


மெத்தை 


இருக்கை ; பாய் 

மெத்தை 
மேகம் 


மேகம் 


மேரு மலை 


மேரு 


மூலதனம் 


முதல் 


408 மேகா 

Mega 
409 மேரு 

Meru 
410 மொடல் 

Modal 
( a ) மோகா 

Moga 
( b ) யுபாட் 

ubat 
ஒபாட் 
Obat 


விரும்பல் 


மோகம் 


மருந்து 


ஔடதம் 


மலாய் மொழியில் தமிழ் வழக்குச் சொற்கள் 


113 


எண் 


மலாய் 


தமிழில் வழங்கும் 

சொல் 


பொருள் 


போர் 


யுத்தம் 


யோக்யமான 


411 யுத்தா 

Yuda 
412 யோக்யா 

Yogia 
413 யோஜனா 

Yojana 


சரியாக , பொருந்த , 

உண்மையான 
மைல் அளவு 


யோசனை , 
யோஜனை 


சுவை உணர்வு 


இரசம் 


அருச்சுனன் 


அருச்சுனன் 


நகை 


ரத்னம் 


இரகசியம் 


இரகசியம் 


Yujana 
414 ரசா 

Rasa 
415 ரஞ்சுனா 

Ranjuna 
416 ரத்னா 

Ratna 
417 ரஹ்சியா 

Rahsia 
ரஹசியா 

Rahasia 
418 ராக்சசா 

Raksasa 
419 ராகம் 

Ragham 
(a ) ராகு 

Ragu 
( b ) ராங்கி 

Ranggi 
( c ) ராயா 
Raya 

8 


அரக்கன் 


ராட்சசன் 


பண் 


இராகம் 


ராகு கிரகம் 


இராகு 


ராங்கி 


ராங்கி 


பெரிய 


ராயர் , 
அரையன் 


114 


ஆராய்ச்சிக் கட்டுரைகள் 


வ . 


மலாய் 

பொருள் 

தமிழில் வழங்கும் 
எண் 

சொல் 
420 ராஜா அரசன் , அரசி , 

அரசன் , 
Raja 

இளவரசன் , இளவரசி , ராஜா 
சதுரங்கத்தில் அரசன் 

என்னும் காய் 
421 ரிஜாக்சா உருத்திராட்சம் 

உருத்திராட்சம் 
Rijaksa 
( a ) ரூபவான் அழகன் 

உருவுடையோன் , 
Rupawan 

ரூபவான் 
422 ரூபா உரு , உருவம் 

உரு , உருவம் 
Rupa 
( b ) ரொட்டி ரொட்டி 

ரொட்டி 
Roti 
423 ரோமா மயிர் 

ரோமம் 
Roma 
424 லக்சமனா இலக்குமணன் இலக்குமணன் 

Laksamana 
425 லக்சனா ஒப்பு , உரு ( பெண் ) , இலட்சணம் 

Laksana திறன் 
426 லக்சா இலட்சம் 

( இ ) லட்சம் 
Laksa 
427 லக்சுமி இலக்குமி 

( இ ) லக்குமி , 
Laksmi 

இலட்சுமி 
428 லவங் ( இ ) லவங்கம் 

( இ ) லவங்கம் 
Lawang 
429 லாடம் இலாடம் 

( இ ) லாடம் 
Ladam 
430 லாபா இலாபம் 

( இ) லாபம் 
Laba 
( a ) லெப்பை 

சமய உணர்ச்சி மிக்க லெப்பை 
Lebai 

மூத்தவர் ; மசூதி 
அலுவலாளர் 


மலாய் மொழியில் தமிழ் வழக்குச் சொற்கள் 


115 


மலாய் 


பொருள் 


தமிழில் வழங்கும் 

சொல் 


எண் 


ஏலம் 


ஏலம் 


அடையாளமாய் எழுப் இலிங்கம் 

பப்பட்ட தூண் 
ஈயச்செந்தூரம் செந்தூரம் 


( b ) லெலோங் 

Lelong 
431 லிங்கா 

Lingga 
( a ) லிங்கம் 

Linggam 
432 லெங்கனா 

Lenggana 
433 லோகம் 

Logam 
434 லோகா 

Loga 
435 லோபா 

Loba 


( இ ) லங்கணம் 


விருப்பமின்மை , 

தயக்கம் 
உலோகம் ; திண்மம் 


உலோகம் 


இடம் , இந்துக்கள் 

கூறும் சுவர்க்கம் 
( உ ) லோபம் 


உலகம் ; 
லோகம் 


(உ ) லோபம் 


வம்சம் 


வம்சம் 


436 வங்சா 

Wangsa 
437 வர்கா 

Warga 
438 வர்னா 

Warna 


குடும்பம் , நாடில்லாத வர்க்கம் 

வன் 
நிறம் , சாதி 

வர்ணம் 


வருணன் 


வருணன் 


வளையல் 


439 வருணா 

Waruna 
440 வளவி 

Walwi 
441 வனிதா 

Wanita 


வளையல் (வளைவி ) 


பெண் 


வனிதை 


442 வாயு 


காற்று 


வாயு 


Wau 


116 


ஆராய்ச்சிக் கட்டுரைகள் 


மலாய் 
எண் 
443 வார்தா 

Warta 
( a) விலா 


பொருள் 

தமிழில் வழங்கும் 

சொல் 
செய்தி , அறிக்கை , வார்தா 

செய்தித்தாள் 
வில்வம் 

வில்வம் 


Wila 


திருமணம் 


விவாகம் 


வீரன் 


வீரன் 


வேதம் 


444 விவாஹா 

Wiwaha 
445 வீரா 

Wira 
446 வேதம் 

Wedam 
( b ) வேப்பிலை 

Wepalai 
447 வைசியா 

Waisya 


வேதம் 


வேப்பிலை 


வேப்பிலை 


வணிகன் , ஜாவா , 

வைசியன் 
பாலி அரசர்கள் 
பட்டப் பெயர் 
வைரம் 

வைரம் 


உலகம் 


சகம் 


வெற்றி 


சயம் 


( b ) வைரம் 

Wairain 
448 ஜகத் 

Jagat 
449 ஜயா 

Jaya 
450 ஜனா 

Jana 
451 ஜாதி 

Jati 
( a ) ஜாமீன் 

Jamin 
452 ஜீவா 

Jiwa 


பிறப்பிடம் 


ஜனனம் 


சிறந்தவகை 


சாதி 


பிணை 


ஜாமீன் 


உயிர் 


ஜீவன் 


மலாய் மொழியில் தமிழ் வழக்குச் சொற்கள் 


117 


கடல் 


வ . 

தமிழில் வழங்கும் 
மலாய் பொருள் 
எண் 

சொல் 
453 ஜுகி யோகி 

யோகி 
Jugi 
454 ஜெஞ்சலா சஞ்சலம் 

சஞ்சலம் 
Jenjala 
455 ஜெந்தாயு சடாயு 

சடாயு 
Jentayyu 
456 ஜெந்திரா இயந்திரம் 

எந்திரம் 
Jentera 
457 ஜெலாட்ரி 

சமுத்திரம் 
Jalad( e )ril 
ஜென்டேலா சன்னல் 

சன்னல் 
Jendela 
458 ஜோகி யோகி 

யோகி 
Jogi 
459 ஜோடா ஜோடி 

சோடி , ஜோடி 
Jodo ( h ) 
460 ஸ்டானா பதவி , இடம் , 

தானம் 
Tahana உயர்வு 
( a ) ஸ்லெசெமா சளி 

சிலேட்டுமம் 
ஸ்ல்செமா 
ஸெமாஸ் 
ஸெசெமா 
Selesema 
Selsema 
Semas 
Sesema 
ஸாகாபாட் தோழன் 

சகபாடி 
Sahabat 
461 ஸுக 

விருப்பம் , இன்பம் , சுகம் 
Suka 

காதல் 

களிப்பு , 
விளையாட்டு 


118 


ஆராய்ச்சிக் கட்டுரைகள் 


3 
முற் கூறியாங்கு இப்பட்டியலிலுள்ள சொற் 
களுள் பல வடமொழி வேருடையனவே . ஆயினும் 
அவை வடவெழுத் தொரீஇ மிகப்பெரும்பாலும் 
செந்தமிழ் எழுத்தொடு புணர்ந்து தமிழில் வழங்கும் 
தன்மையன . அதனினும் சிறப்பாகக் கருதத் 
தக்கது அத்தகைய வடமொழி வேர்கொண்ட தமிழ் 
வழக்குச் சொற்களும் ‘திரைகடலோடியும் திரவியம் 
தேடி’ய தமிழர் வாயிலாகவே மலாய் நாட்டில் 
குடியேறியிருத்தல் கூடும் -- வேண்டும் . -- என்பதே 
ஆகும் . 

ஒரோவழி அவை வடநாட்டினின்றும் போயிருத் 
தலும் ஒல்லும் . ஆயினும் அச்சொற்கள் பெரிதும் 
தமிழ் வழக்குப் பெற்றுவிட்டமையானும் மலாயா 
வில் அங்கு வாழும் இந்திய இனத்தவருள் தமிழர் 
செல்வாக்கே பெருமளவிற்று ஆதலாலும் தமிழ் 
--தமிழர் - வாயிலாகவே அச்சொற்கள் மலாய் மொழி 
யை மருவி இருத்தல் இயற்கை. எனவேதான் 
இச்சொற்கள் மேற்கண்ட பட்டியலில் இடம் பெற 
லாயின . இவ்வுண்மை முன்னரே சுட்டியாங்குத் 
தமிழ் வழக்கே பெறாத பல வடமொழிச் சொற்கள் 
மலாய் மொழியில் இடம்பெற்றுள்ளமையை ஒப்பு 
நோக்குதலாலும் எளிதில் உணரலாம் . 
மேலே உள்ள 

சொற்களுடையே 
பட்டியலில் அடே!, ஆ ! , ஓ , சூ - சூ , 
ஐந்து சொற்களே உணர்ச்சி மொழி ஒலிக்குறிப்புச் 
சொற்கள் . இவை தமிழில் இருந்துதான் மலாய் 
மொழிக்குச் சென்றிருக்கவேண்டும் என்ற கட்டாய 


பல நூறு 


மலாய் மொழியில் தமிழ் வழக்குச் சொற்கள் 


119 


மில்லை . ஆயினும் இருமொழி இனத்தார் உணர்ச்சி 
ஒற்றுமையின் வேரை இவை சுட்டும் . 


செந்தமிழ்ச் சொற்கள் மலாய் மொழியில் சிவ 
ணும் போது பெறும் ஒலியல் மாற்றங்களை மொழி 
யியல் கண் கொண்டு ஆராய்ந்து முடிவுகாணல் இன் 
றியமையாதது . ஆயினும் மலாய் மொழியிலும் தக்க 
புலமையுடைய ஒருவரால் தனித்துச் செய்தற்குரிய 
ஆராய்ச்சி அதுவாதலின் ஈண்டு அஃது இடம்பெற 
வில்லை . 


அடுத்து கருதத் தக்கது மேற்கண்ட பட்டிய 
லுள் இடம் பெற்றுள்ள சொற்களுள் நூற்றுக்கு 
மேற்பட்டவை தூய தனித்தமிழ்ச் சொற்களேயாம் . 
அவற்றின் வகையும் தொகையும் தூய்மையும் 
தொன்மையும் வட்டாரப் பண்பும் பிறவும் ஆராய்ந்து 
மகிழ்தற் குரியன . சான்று சில காண்போம் : 


ஒரு சமுதாயத்தின் உயிரணுவாய் விளங்குவது 
குடும்பம் . அதன் இதயத்துடிப்பாய் இலங்குவன 
உறவு முறைப் பெயர்கள் . அவற்றுள் இன்றியமையா 
எட்டுச் சொற்கள் -- தூயதனித் தமிழ்ச் சொற்கள் 
மலாய் மொழிக்குப் பலவகை வடிவில் வாழ்வு வழங்கி 
யுள்ளன . அவை அப்பா , அம்மா , ஐயா , அண் 
ணன் , தம்பி , ஆச்சி , மாமன் , மாமி ஆகியனவாகும் . 
இவற்றுள் ஆச்சி என்பது அக்காளைக் குறிக்க 
செட்டி நாட்டாரால் வழங்கப்பெறும் வட்டாரச் 
சொல் . இச்சொல் மலாய் மொழியில் இடம்பெற் 
றுள்ள ஏற்றம் அச்சொல்லுக்குரிய நாட்டுக்கோட் 


120 


ஆராய்ச்சிக் கட்டுரைகள் 


டை நகரத்தார்க்கு மலாய் மக்கள் வாழ்வில் உள்ள 
பெரிய செல்வாக்கைப் புலப்படுத்தும் . 
இனி குறிக்கத் 

குறிக்கத் தக்கது மலாய் மொழியில் 
இடம் பெற்றுள்ள ஆறு ( வழி என்னும் பொருளில் ) 
தாலம் , திரை ( அலை என்னும் பொருளில் ) நிரை , 
பரிசை , மண்டு- மண்ணு (நீராடு என்னும் பொருளில் ) 
மணாட்டுப் பெண் ஆகியன பெரிதும் இலக்கிய வழக் 
குடைய செந்தமிழ்ச் சொற்களே ஆகும் என்பதே . 

இக்கட்டுரையை முடிக்குமுன் இறுதியாக 
ஆனால் உறுதியாக குறிக்கத்தக்க கருத்து ஒன்று 
உண்டு. அது ஏறத்தாழ இருபது மொழிகளின் 11 
செல்வாக்கைப் பெற்றுள்ள 

பெற்றுள்ள மலாய்மொழியில் 
தமிழின் செல்வாக்கே தொன்மை 
வன்மைமிக்கது என்பதே ஆகும் .12 


சான்றது , 


11 . இம்மொழிகளின் பட்டியலை அறிய பார்க்க : 
Sir Richard Winstedt : An unabridged Malay - English Dictionary [ 1960 ] 
P - 6 . 

12. மேற்குறிப்பிட்ட வின்ஸ்டெட் அகராதியுள் உள்ள 
ஏறத்தாழ 13500 சொற்களுள் தமிழ் வழக்குச் சொற்கள் 
ஏறத்தாழ 4 சதவீதம் ; இவற்றுள் தூய தனித் தமிழ்ச்சொற் 
கள் ஏறத்தாழ 1 சதவீதம் . எனினும் பிறமொழிச் சொற் 
களின் தொன்மையோடும் தன்மையோடும் ஒப்பிடும்போது 
தமிழ்ச் சொற்களின் தனிச்சிறப்புப் புலனாகும் . 


3 


தமிழர் உலகுக்கு வழங்கியவை * 


தமிழர் உலகுக்கு வழங்கிய தனிப்பெருஞ் 
செல்வங்களுள் தலைமை சான் றன கடல் முத்துக் 
களும் கலை முத்துக்களுமே ஆகும் . இவ்வுண்மையை 
ஆராய்வதற்குப் பெருந்துணை புரியும் வைப்புகளுள் 
( Sources ) குறிக்கத்தக்கன , பழந்தமிழ் இ 
களும் , அயலகத்தார் தமிழகம் பற்றி வரைந்து 
வைத்த குறிப்புக்களும் , கல்வெட்டுக்களும் , கிழக்கு 
மேற்கு நாடுகள் பற்றி எழுந்துள்ள கலையா ராய்ச்சி 
உரைகளுமே . 

பழந்தமிழகம் உலகின் பிற பகுதிகளோடு ஈரா 
யிரம் ஆண்டுகட்கு முன்பிருந்து கொண்டிருந்த தரை 
வழி - கடல்வழி வாணிபத் தொடர்பு அதன் பல்வளங் 
களும் பாரெங்கும் பரவுதற்குப் பெருந்துணை 
புரிந்தது . பழந்தமிழகம் உலகின் பிற பகுதி 
களோடு கொண்டிருந்த வாணிபத் தொடர்பின் 

* மார்ச் - 1961 - ஆண்டு வெளியிடப்பெற்ற பேராசிரியர் 
தெ . பொ . மீ . அவர்கள் மணிவிழா மலர்க்சட்டுரை . 


122 


ஆராய்ச்சிக் கட்டுரைகள் 


. 


வாய்மையைப் புலப்படுத்தவல்ல சான்றுகள் பல 
தமிழ் இலக்கியத்துள்ளும் அயல் நாட்டார் குறிப்புக் 
களுள்ளும் புதைந்து கிடக்கின்றன . அவை பற்றிய 
ஒரு சில ஆராய்ச்சிக் கருத்துக்கள் வருமாறு : 

இந்த நூற்றாண்டின் தொடக்கத்தில் பழந் 
தமிழர் பற்றி ஆங்கிலத்தில் எழுந்த தலைசிறந்த 
ஆராய்ச்சி நூல் , பேரறிஞர் திரு . வி . கனகசபைப் 
பிள்ளை அவர்கள் ஆங்கிலத்தில் வரைந்தளித்த 
நூலே ஆகும் . அண்மையில் வெளிவந்துள்ள அதன் 
தமிழாக்கத்தினின்றும் சில பகுதிகளை ஈண்டுக் 
காணலாம் : 

" மிகத் தொடக்க காலத்திலிருந்தே தமிழகத் 
தின் பொருள் வளங்கள் தொலை நாடுகளில் வணிகர் 
கவனத்தைக் கவர்ந்து வந்தன. சாலமன் ஆட்சி 
யின் போது ( கிட்டத்தட்டக் கி . மு . 1000 - ல் ) ‘ மூன்று 
ஆண்டுகளுக்கு ஒரு முறை தார் ஷிஷின் கப்பல்கள் 
தங்கம் , வெள்ளி, தந்தம் , குரங்குகள் , மயில்கள் 
ஆகியவற்றை ஏற்றிக்கொண்டு சென்றன என்று 
கேள்விப்படுகின்றோம் . இவை தமிழகத்திலிருந்தே 
சென்றனவாகல் வேண்டும் . ஏனெனில் , இறுதிப் 
பொருள்கள் இரண்டையும் குறிக்க எபிரேய மொழி 
யின் திருநூலில் ( விவிலிய நூலில்) வழங்கிய பெயர் 
கள் கபிம் , துகிம் என்பன . இவை அன்று முதல் 
இன்று வரை தமிழில் வழங்கும் கவி , தோகை 
ஆகிய தமிழ்ச்சொற்களே . 

“ பின்னாட்களில் அராபியர்களும் கிரேக்கர்களும் 
இத்தமிழக வாணிகத்தைத் தொடர்ந்து நடத்தி 


தமிழர் உலகுக்கு வழங்கியவை 


123 


னர் . அரிசி , இஞ்சி அல்லது இஞ்சிவேர் , கருவாப் 
பட்டை ஆகியவற்றுக்குக் கிரேக்க மொழியில் 
வழங்கிய பெயர்கள் ( ஒருசா , ஜிஞ்சிபேர் , கர்ப்பி 
யன் ஆகியவை ) கிட்டத்தட்ட அவற்றின் தமிழ்ப் 
பெயர்களே . கிரேக்க வாணிகர்கள் இப்பொருள் 
களுடன் இவற்றின் தமிழ்ப் பெயர்களையும் தமிழகத் 
திலிருந்து கொண்டுசென்று ஐரோப்பாவில் பரப்பி 
பினார்கள் என்பதை இது தெளிவாகக் காட்டுகிறது . 


“ அண்மையிலே புதுவதாகக் கண்டு பிடிக் 
கப்பட்டு மும்முரமாக நடந்து வருகிற பயணம் 
என்று குறிப்பிட்டு, பிளினி இந்தியக் கடல் வாணி 
கப் பயணம் பற்றிக் குறிப்பிடுகிறார் . அவர் குறிப் 
பிடுவதாவது : 


* 


* 


நெல்குந்தாவும் பக்காராவும் இரண்டுமே உள் 
நாட்டில் வாழ்கிற - ஓர் அரசன் ஆட்சிக்கு உட் 
பட்டவை . 

மிளகு , வெற்றிலை ஆகிய இரு சரக்குகளும் 
நாடி இத்துறைமுகத்துக்குக் கப்பல்கள் மிகுதியாக 
வருகின்றன . பேரளவான மணப் பொருள்களை 
வணிகர் இங்கே கொண்டு வருகிறார்கள் .................... 
இங்கே கிடைக்கும் பொருள்களுள் முக்கியமானது 
உள்நாட்டின் முக்கிய விளைவான மிளகு . மற்றெல் 
லாப் பொருள்களையும் பார்க்க மிகுதியாக அது இத் 
துறைமுகத்துக்குக் கொண்டுவரப்படுகிறது . 
மிளகு கொட்டனாரிகன் ( அதாவது குட்டநாடன் ) 


60 


124 


ஆராய்ச்சிக் கட்டுரைகள் 


என்ற பெயருடைய வகையைச் சார்ந்தது . தலை 
சிறந்த முத்துக்களின் பெருங்குவியலும் இங்கே 
வாங்கப்பெறுகிறது . மற்றும் தந்தம் , பட்டு 
நூலிழை , கங்கைக் கரையிலிருந்து வரும் வெட்டி 
வேர் , கிழக்குப் பகுதிகளிலிருந்து வரும் வெற்றிலை , 
பல்வேறு வகைப்பட்ட ஒளிக்கற்கள், வைரங்கள் , 
மாணிக்கங்கள் , பொன்னாட்டிலிருந்து அல்லது 
லிமுரிகேக்கு அப்பாலுள்ள தீவுகளிலிருந்து வரும் 
ஆமையோடு முதலியவையும் இத்துறைமுகத்தில் 
வந்து வாங்கப்படுகின்றன . 


* 


* 


" கொமாரிலிருந்து தொடங்கும் பகுதி கொல்கி 
( கொற்கை ) வரை நீண்டு கிடக்கிறது . முத்துக் 
குளிக்குமிடம் இதுவே ... இக்கண்டத்தின் தென் 
பகுதியாகிய இம்மாநிலம் முழுவதும் பாண்டியன் 
ஆட்சியில் ஒரு கூறு ஆகும் . 


* 


ss 


" கொல்கி தாண்டியபின் முதல் முதல் கடக்கு 
மிடம் உள்நாட்டுப் பகுதியாகிய அர்கலஸ் அடுத்துக் 
கிடக்கும் அர்கலஸ் விரிகுடாவேயாகும் . எபி 
டோரஸ் தீவில் முத்துத் தொழிலில் முத்துக்கள் 
கிடைக்கின்றன . இம்முத்துக்கள் துளையிடப்பட்டு 
வாணிகக் களத்துக்கு உரியனவாக உருவாக்கப் . 
படும் இடம் உலகில் இது ஒன்று தான் . இதே தீவிலி 
ருந்துதான் முத்துக்கள் கோத்த நேர்த்தியான 
மஸ்லின் ஆடைகள் உண்டுபண்ணப்படுகின்றன . 

லிமுரிகெ வாணிகக் களங்களுக்கென்று 
எகிப்தில் உண்டுபண்ணப்படும் பொருள்கள் யாவும் 


தமிழர் உலகுக்கு வழங்கியவை 


125 


இந்த இடங்களுக்குக் கொண்டுவரப்படுகின்றன . 
இந்த வாணிகத்தால் உறிஞ்சப்படும் எகிப்தின் வள 
முழுவதும் இந்தக் கரையில் தான் வந்து சேரு 
கின்றன . அதுமட்டுமன்று . லிமுரிகெயின் விளைவு , 
வளங்களும் வந்திறங்கும் துறை இதுவே . 

" தமிழகத்துடனும் இந்தியாவில் மற்றப் பகுதிக 
ளுடனும் உள்ள உரோம வாணிகத்தின் அளவு 
மிகப் பெரியதாகவே இருந்தது என்று பிளினியின் 
கூற்றால் அறிகிறோம் . உரோமப் பேரரசின் 
செல்வத்தை இந்தியா 55 இலக்கம் செஸ்டர்ஸ்கள் 
( 9,86,976 ஆங்கிலப் பொன்கள் ) அளவில் குறையா 
மல் ஆண்டுதோறும் இறைத்து வந்தது என்று 
அவர் கூறுகிறார் . இச்செல்வத்துக்கிடாக இந்தியா 
அனுப்பிய சரக்குகள் தம் மூல விலைக்கு நூறு 
மடங்காக விற்கப்பட்டன என்றும் அவர் குறிப்பிட்டு 
உள்ளார் . 11 

பழந்தமிழகம் உலகத்திற்கு வழங்கிய பண்டங் 
களின் மதிப்புப்பற்றி வரலாற்று ஆசிரியர்கள் 
கூறும் வாய்மையினை இதுகாறும் பார்த்தோம் . 
அடுத்துத் தமிழர் உலகுக்கு வழங்கிய முத்தினும் 
சிறந்த முத்தமிழ் பற்றிச் சிந்திப்போம் : 

முத்தும் முத்தமிழும் தமிழர் உலகுக்கு வழங்கிய 
தனிப்பெருஞ்செல்வங்கள் என்னும் உண்மையை 


1. ( அ ) ஆயிரத் தெண்னூறு ஆண்டுகட்கு முற்பட்ட 
தமிழகம் : (1956 ) -தமிழாக்கம் : கா . அப்பாத்துரை , பக் , 18-72 . 

( ஆ ) மற்றும் பார்க்க : The History of the Pearl Fishery 
of the Tamil Coast - ( 1952 ) N. Srunachalam , Al.Litt . 


126 


ஆராய்ச்சிக் கட்டுரைகள் 


எண்ணும்போது ‘ முத்தும் முத்தமிழும் என்ற 
தொடர் பயிலும் கம்பன் கவிதை நம் உள்ளத்தில் 
இன்பத்தேன் பாய்ச்சுகின்றது . 

முத்தமிழின் மாண்பு பற்றிக் கற்றாரும் எண்ணி 
இன்புறச் செய்யும் அரிய கட்டுரை ஒன்றை இந்த 
மணிவிழாவுக்குரிய நமது மதிப்பிற்குரியபேராசிரியர் 
தெ . பொ . மீ . அவர்கள் பண்டிதமணி கதிரேசச் 
செட்டியார் அவர்கள் மணிவிழா மணிமலருக்கு 
அளித்துள்ளார்கள் .3 ஒப்புயர்வற்ற அவ்வரும் 
பெருங்கட்டுரையின் உயிர் ஒலி வருமாறு : 

‘ ஆகவே , மனக்கருத்தின் அமைதியே இயற் 
றமிழ் . இயற்கை வாய் ஒலியின் அமைதியே இசைத் 
தமிழ் . மெய்யின் இயக்க விளக்கமே கூத்துத் 
தமிழ் . இவ்வாறு உயிர் முத்திறத்தாலும் 
தன்னியல்பை வெளிப்படுத்துநிலையில் சிறப்பாக 
விளங்குவன முத்தமிழாம் . 


இசை , இன்ப ஒலியும் துன்ப ஒலியுமாக எழக் 
காண்கின்றோமாதலின் , உணர்ச்சி நிலை அல்லது 
விருப்பாற்றலின் இயக்கம் எனலாம் . மனக் 
கருத்தை விளக்கும் இயற்றமிழ் அறிவுநிலை அல்லது 
அறிவாற்றலின் இயக்கம் எனலாம் . செயல் நிலை 
அல்லது செயலாற்றலின் இயக்கமே கூத்துத் 
தமிழாம் . 

2 . கம்பராமாயணம்- ஆறுசெல் -53 

3. இக்கட்டுரையைப் பேராசிரியர் தெ.பொ. மீ . அவர்கள் 
தம் கட்டுரைத் தொகுதியாகிய பிறந்தது எப்படியோ ? என்ற 
நூ லுள்ளும் காணலாம் . 


தமிழர் உலகுக்கு வழங்கியவை 

127 
வீட்டு நெறியெனும் மெய்யுணர்வே அறத்துப் 
பாலின் முடிபாதலின் அறம் அறிவு நிலையின் பயன் 
எனலாம் . 

உலகில் மக்கள் அரசும் குடிகளுமாய் 
வாழும் வாழ்க்கையைக் கூறும் பொருட்பால் செயல் 
நிலையின் பயன் எனலாம் . முடிந்த முடிபாம் இன் 
பத்துப்பால் உணர்ச்சி நிலையின் பயன் எனலாம் . 
எனவே , முப்பாலும் முத்தமிழாக முடிகின்றன. 


* 


அறியும் ஆன்ம அறிவு குறை நீங்கி நிறைவாம் 
வீட்டு நிலையில் மெய்யறிவு நிலையாக எங்கும் நிறைந்த 
இறைவன் அடிப்படையான உண்மை நிலையாக 
விளங்க மயங்கி நின்ற இருளுலகம் முற்றும் மாறி 
இன்ப நிலையாக விளங்க இவ்வாறு இவை மூன்றும் 
ஒன்றித்து முதிர்ந்து பழுத்து முற்றி நிற்கும் முத்தி 
நிலையும் முத்தமிழ் நிலைதானே ? 


வாடி 


‘ இவ்வாறு உயரப் பறப்பதைவிட்டு மண்ணிற் 
றவழ்ந்து வரும் போது முத்தமிழ்க் கொள்கையின் 
பெருமை விளங்குகிறது . இக்காலத்துக் கல்வி அறிவு 
நிலை ஒன்றையே வளர்க்கின்றது . இதன் பயனாகத் 
தலை கொழுத்து உள்ளம் வற்றி உடல் 
நிற்கின்ற மக்களையே காண்கின்றோம் . போரும் 
மூண்டெரிகின்றது . முத்தமிழ் நெறியே கல்வி 
கற்றிருந்தால் முழுமன வளர்ச்சி பெற்ற சான்றோர் 
களாய் , தனக்கென வாழாப் பிறர்க்குரியா ராய் 
விளங்கியிருப்பர் அன்றோ? 

‘ உண்மை , வாய்மை , மெய்ம்மை என்ற தனித் 
தமிழ்ச் சிறப்புச் சொற்கள் முத்தமிழின் இயல்பை 


128 


ஆராய்ச்சிக் கட்டுரைகள் 


விளக்க எழுந்தன போன்றமைந்துள்ளன . 

இன்ப 
மாய்ப் பொங்கி அறிவாய் விளங்கும் உள்பொருளை 
உள்ளத்தாலும் வாயாலும் மெய்யாலும் வழிபட்டு 
அதுவாய் நிற்கும் முறை இதுவேயாகும் . தூய 
மனத்தில் பொங்கி எழுந்தது இயற்றமிழ் . தூய 
வாயின் முழக்கமே இசைத் தமிழ் . தூய மெய்யின் 
இயக்கமே கூத்துத் தமிழ் . 

இவை மூன்றும் 
உண்மைக்கு மாறாக இருத்தலாகாது என்பது தமிழர் 
கண்ட முடிபு . இவற்றின் ஒற்றித்த வடிவமே 
முருகு எனும் அழகாம் . உணர்ச்சி நிலையின் 
அழகை யாவரும் அறிவர் . கல்வி யழகே யழகு 
என அறிவு நிலையையும் அழகாகக் கண்டனர் 
நாலடி பாடிய தமிழர் . ஒழுக்கத்தழகு எனச் 
செயல் நிலை அழகினையும் அழகாகக் கண்டார் 
தமிழ்ப் பெரியார் . 

கிரேக்கர்கள் உண்மை , அழகு , 
நன்மை என்பனவற்றைப் பொன்னாலான முக் 
கோணமாகப் பாராட்டி வந்தனர் . உண்மை என் 
பது அறிவையும் , அழகு உணர்ச்சியையும் , நன்மை 
ஒழுக்கத்தையும் குறிப்பனவாகலின் , அவையும் 
முத்தமிழ்க் கொள்கையை 

விளக்குதல் 

காண்க . 
ஆனால் , கிரேக்கர்க்கு அவை குறிக்கோளாக 
விளங்கத் தமிழர்க்கு இவை கல்வி முறையாகி அன் 
னாருடைய வாழ்க்கையாய் விளங்கின ....... பரத 
நாட்டியத்திலும் பாவம் எனும் மனக் குறிப்பும் 
இராகம் எனும் இசையும் தாளம் என்பதும் ஒத்தி 
பைதல் வேண்டும் என்றனர் வடமொழியாளர் . 
முத்தமிழை வெவ் வேறாகப் பிரித்துப் பேசினாலும் , 
பிரிக்க முடியாதபடி ஒன்றய மனக் கருத்தாய் 


தமிழர் உலகுக்கு வழங்கியவை 


129 


அரும்பி , இசையாய்ப் பூத்துக் கூத்தாய்ப் பழுத்து 
முற்றியபோதுதான் உயரிய வாழ்க்கையாய் இனிக் 
கக் காண்கிறோம் . 


* 


* 


* 


முத்தமிழ் வழியே கடவுளை அடைதலும் கூடும் 
எனக்கண்ட நற்றமிழ் ஞஈனசம்பந்தர் ஆடல் நெறி , 
பாடல் நெறி எனப் புதிதாகக் கூறியுள்ளார் . 
பாடல் நெறி இயல் இசை என்ற இரண்டையும் 
குறிப்பதால் , முத்தமிழும் இங்கே குறிக்கப்பட்டமை 
காண்க. 


41 


* 


இவ்வாறு நம் தலைமுறையின் தலை சிறந்த 
புலவரேற்றால் விளக்கப் பெறும் முத்தமிழ் , தமிழர் 
உலகுக்குக் கொடுத்த பெருஞ்செல்வமே ஆகும் . 
ஆனால் , ஆரவாரம் மிகுந்த உலகம் இன்னும் அதன் 
பெருமையைத் தக்கவாறு உணர்ந்ததாகத் தெரிய 
வில்லையே ! 

மட்டோ ? அம்முத்தமிழுள்ளும் முதன் 
மை படைத்த இயல் தமிழின் அகப்புறப் பாகுபாடு 
களும் சொல் திணைப் பாகுபாடுகளும் தமிழர் 
உலகுக்கு வழங்கிய சிறந்த இலக்கியப் பாகுபாடுகள் 


அல்லவா ? 


அகம்புறமாய்ப் பாகுபட்டு விளங்கும் பழந்தமிழ் 
இலக்கியத்துள் காணப்படும். ஐந்திணை அமைதி உலக 
இலக்கியம் எதுவும் காணாத ஒரு பெரும் புதுமை 
பெருை 

என் று அண்மையில் ( 3-11-1960 ) 
4. பண்டிதமணி மணிமலர் ( 1911 ) -பக்கம் , 71-75 . 
9 


130 


ஆராய்ச்சிக் கட்டுரைகள் 


சென்னைப் பல்கலைக்கழகத்தில் மொழியாராய்ச்சி 
வட்டத்தின் ( Linguistic Circle ) சார்பில் நடைபெற்ற 
கூட்டத்தில் பேசிய டாக்டர் 

சுனித்குமார 
சட்டர்ஜி (நன்னெறி முருகனார் ) கூறிய அமுத 
மொழி உலகப் பேரறிஞர் திருச்செவிகளில் சென்று 
சேரும் நாள் எந்நாளோ ! 

தமிழ் இலக்கியங்களுள்ளேயே தலைமை சான்ற 
திருக்குறள் உலகத்திற்குத் தமிழர் வழங்கிய 
பெருந்திருவன்றோ ? 

அது குறித்து வள்ளுவன் தன்னை உலகினுக் 
கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ் நாடு என்று 
கவியரசர் பாரதியார் பாடியது காருள்ளளவும் 
கடல் நீருள்ளளவும் பொய்யா மொழி அன்றோ ? 

முத்தையும் முத்தமிழையும் மிகு பழங்காலத் 
திலேயே உலகுக்கு வழங்கிய தமிழர் , பின் 
ளில் மொழிச் செப்பத்தையும் கலைப்பண்புகளையும் 
உலகுக்கு வழங்கியுள்ளனர் . இவ்வுண்மையைக் 
கிழக்காசிய நாடுகளில் பரவியுள்ள தமிழ் நாகரிகம் 
பற்றிய அறிஞர் - பெருமக்கள் ஆராய்ச்சி உரை 
களால் நன்கு உணரலாம் . சான்றாகச் சிலவற்றை 
மட்டும் ஈண்டுக் காண்போம் : 

மலாய் மொழியில் தமிழ் வழக்குச் சொற்கள் 
மலிந்துள்ளன . இவ்வுண்மையைப் பேராசிரியர் 
வி . ரா . இராமசந்திர தீட்சிதர் அவர்கள் சென்னைப் 

5. இப்பொருள் பற்றிக் கற்கத்தக்க சிறந்ததொரு 
நூல் பேராசிரியர் கே . ஏ . நீலகண்ட சாத்திரியாரின் South 
Indian Influences on SoathEast Asia ( 1949 } என்பதாகும் . 


தமிழர் உலகுக்கு வழங்கியவை 


131 


பல்கலைக்கழகத்தில் 1940 - ஆம் ஆண்டு நிகழ்த்திய 
சங்கர பார்வதி நினைவுச் சொற்பொழிவில் அழகுறப் 
புலப்படுத்தியுள்ளார்கள் . அவர்கள் கூறிய ஆங்கில 
வாசகத்தின் தமிழாக்கம் வருமாறு : 

‘ மலேயாவின் மொழிகளை ஆராய்ந்தால் 
அவற்றில் மிகுதியான இந்தியச் சொற்களை - 
அதிலும் சிறப்பாகத் தென்னிந்தியச் சொற்களைக் 
காண்கிறோம் . ஆனால் , திராவிட மொழிகளில் மலேயச் 
சொற்கள் மிகக்குறைவாக அருகியே வழங்குகின் 
றன . இது பழந்தமிழர் பலர் மலேயாவில் குடியேறி 
இருந்தனர் என் புதையும் அதற்கு மாறாக 
மலேயரே தென்னிந்தியாவில் குடியேறியிருந்தனர் 
என்பதையும் விளக்குகிறது . 


ஒரு சில 


சொற்செல்வத்தையே அன்றித் தமிழர் கிழக்கு 
நாடுகட்குக் கலைப் பண்புகளையும் சமயக் கருத்துக் 
களையும் வாரி வழங்கியுள்ளனர் . ஆனால் , ஒருவகையில் 
தமிழினத்தின் தீவினை , இந்து சமயம் - இந்தியப் 


6 . 


( i ) Origin and Spre id of Tamils - V . R. R Dikshitar ( 1 } 47 ) 


p.. 9. 


( ii ) ‘ மலாய் மொழியில் வழங்கும் தமிழ் வழக்குச் சொற் 

கள் பற்றிய விரிவான பட்டியலுக்கும் கட்டுரைக் 
கும் பார்க்க .- மலாய்மொழியில் தமிழ் வழக்குச் 
சொற்கள் - ந . சஞ்சீவி . 


-- Annals of Oriental Research , University of Madras . 

Volume XVI- ( 1953-50 ) Part 2 . 


( iii ) இந்நூலில் இரண்டாவது கட்டுரை . 


ச 


பெருக்குத்திசை 
132 

ஆராய்ச்சிக் கட்டுரைகள் 
பண்பு - என்ற தலைப்புகளுள் தமிழர் வழங்கிய 
கொடை மறைந்துள்ளது . வடமொழியின் வரம்பற்ற 
நாடுகளில் பேரளவில் பணைத்து ஓங்கிப் பரவிய 
இந்து இந்தியக் 

கோட்பாடுகட்குக்கூடக் 
காரணம் 

திரைகடலோடித் திரவியம் தேட த் 
தமிழர் மேற்கொண்ட முயற்சியே. வு 

ண் 
மையை விளக்க வல்ல பல சான்றுகளைக் கிழக்கு 
மேற்கு நாட்டு அறிஞர் பெருமக்கள் அந்நாடுகளின் 
வரலாறு கலை பற்றி வரைந்துள்ள ஆராய்ச்சி நூல் 
களால் நன்கு அறியலாம் . 

இலக்கியங்களாலும் கல்வெட்டுகளாலும் 
லாற்று நூல்களாலும் சோழப் பேரரசர்கள் காலத் 
தில் கிழக்கு நாடுகளில் தமிழரசு ஆட்சி செலுத்திய 
உண்மை உறுதி பெறும் . அதன் பயனாக , படை 
யெடுத்தும் கடையெடுத்தும் சென்ற தமிழ் மன்னரும் 
தமிழ் 

மக்களும் அருந்தமிழ்ப் பண்புகளையும் 
லைகடலுக்கு அப்பால் கொண்டு சென்றுள்ளனர் . 
இது பற்றி மேலைநாட்டு வரலாற்றறிஞர் ஒருவர் கூற் 
றையும் உலகஞ்சுற்றிய தமிழர் ஒருவர் கூற்றையும் 
நாம் நினைவுபடுத்திக்கொள்ளுதல் பயன் தருவதாகும் . 

அம்மேற்கோள்கள் வருமாறு : 


வர 


* 


* 


6 


இந்தியாவே மலாயா மக்களின் உலகியல் 
வாழ்க்கையிலும் பத்தொன்பதாம் 

நூற்றாண்டு 
7. இவ்வுண்மைக்கு அரண் செய்யும் மேற்கோள்கள் 
சிலவற்றிற்குப் பிற்சேர்க்கை 1 பார்க்க . 


தமிழர் உலகுக்கு வழங்கியவை 


133 


விளைவாக 


வரை மிகுந்த செல்வாக்கைச் செலுத்தியுள்ளது .. 
அதன் 

எழுத்து , சமயம் , அரசியல் 
முறை , சட்டம் , சோதிடம் , மருத்துவம் , இலக்கியம் , 
சிற்பம் , உலோகவேலை , பட்டு நெசவு ஆகிய துறை 
கள் அனைத்திலும் மலாயா மக்கள் இந்தியாவிற்கே 
பெரிதும் கடமைப்பட்டுள்ளார்கள் . 


பாலியின் ( பாலித் தீவு ) நாகரிகம் இந்து நாக 
ரிகமே ஆகும் ...... 

..... ஐந்தாறு நூற்றாண்டுகளுக்கு 
முன் , இந்து மதமும் நாகரிகமும் எவ்வாறு இருந் 
தன என்பதைப் பார்க்க வேண்டுமானால் பாலிக்குச் 
செல்ல வேண்டும் .......... 

‘வெற்றிலைப் பெட்டிகளில் எத்தனை விதம் ! 
எத்தனை விதமான வர்ணம் ! இராமாயண பாரதக் 
கதைகளை எல்லாம் சித்திரங்களாகத் தீட்டியிருந் 
தார்கள் அவற்றில். 

‘பாக்கு வெட்டியில் எத்தனை விதம் ! பாக்கு 
வெட்டித் தலைப்பு முனை இருக்கிறதல்லவா , அவை 
ஒவ்வொன்றும் ஒவ்வோர் உருவம் . உருவம் என் 
றால் கரடி , புலி , சிங்கத்தின் உருவம் அல்ல . அர்ச் 
சுனன் , கிருஷ்ணன் ஆகிய அழகிய உருவங்கள் . 


* 


* 


மேற்கண்ட செய்திகட்கு மேலும் அரண் செய் 
யும் வகையில் இருபதாம் நூற்றாண்டுத் தமிழின் ஏற் 

8. ( i ) Sir Richard Winstedt - Malaya and its history pp . 24-32 
( i ) மலாய் மொழியில் தமிழ் வழக்குச் சொற்கள் - 

Oriental Research , Vol . XVI - 1959-60 , Part 2 . 
மலேயா முதல் கானடா வரை - ஏ.கே. செட்டியார் 
( 1958 ) , பக்கம் 62-63 . 


9 . 


134 


ஆராய்ச்சிக் கட்டுரைகள் 


றத்தின் தோற்றமாய் - பெருமையாய் -- விளங்கும் 
கலைக்களஞ்சியக் கட்டுரைகளிலிருந்து சில பகுதி 
களை இந்நூல் பிற்சேர்க்கை எண் II- ல் காணலாம் . 

தமிழக நாகரிகத்தின் செல்வாக்கு , கிழக்கு நாடு 
களில் பரவிய அந்த அளவிற்கு மேற்கு நாடுகளில் 
பரவவில்லை - பரவும் வாய்ப்பில்லை - என்பது உண் 
மையே ஆயினும் , ஐரோப்பிய மொழிகளிலும் நாக 
ரிகத்திலும் ஓரளவேனும் தமிழ்க்கூறுகள் உள்ள 
மையை எவரும் மறுத்தலோ ,மறைத்தலோ இயலாது . 
ஹீப்ரு, கிரேக்க மொழியிலுள்ள திராவிடச் சொற் 
கள் பற்றி ஒரு நூற்றாண்டுக்கு முன்பே பேரறிஞர் 
கால்டுவெல் ஆராய்ந்து கூறியுள்ளார் .10 மேற்கு 

நாட்டு மொழிகளுள்ளும் ‘ பிடி என்ற 
தமிழ்ச்சொல் குடி புகுந்திருத்தல் கூடும் என்று 
பேரறிஞர் சுனித் குமார சட்டர்ஜி கருதுகிறார் 1 . 
சென்ற ஆண்டு (1962) சென்னைப் பல்கலைக் கழகத் 
தில் சர் . வில்லியம் மேயர் நினைவு நிதிச் சொற்பொழி 
வாகத் திராவிடர் தோற்றம் பற்றி நிகழ்த்திய 
ஆறு அரிய ஆராய்ச்சிச் சொற்பொழிவுகளில் 
பேராசிரியர் உயர்திரு - டி . பாலகிருட்டிண நாயர் 
அவர்கள் இப்பொருள் தொடர்பாகப் பல சிறந்த 
புதுக் குறிப்புகளைப் புலப்படுத்தியுள்ளமை நன்றி 
யோடு போற்றற்குரியதாகும் . 

சில ஆண்டுகட்கு முன் காஞ்சீபுரத்தில் கிறித்துவ 
சமயத் தொண்டாற்றிக்கொண்டிருந்த ஒரு ஸ்காட் 
10. Dravidian comparative Grammar 1956 pp . 38-105 . 
11. பேராசிரியர் திரு . தெ . பொ . மீ . மணிவிழா மலர் , 

பக்கம் , 396-400. 


தமிழர் உலகுக்கு வழங்கியவை 


1.35 


லாண்டு பாதிரியார் என் உறவினர் ஒருவர் திரு 
மணத்திற்கு வந்த போது அவர்கள் நாட்டுத் திரு 
மணத்தின்போதும் உள்ள நெல் தூவல் தமிழ் நாட்டி 
லிருந்து வந்த வழக்கமாகவே இருத்தல் கூடும் என்று 
என்னிடம் தெரிவித்தார் . 12 

ஆப்பிரிக்கா , ஐரோப்பா , மேற்கு ஆசியா , 
நாடுகளின் வாழ்வில் ஏற்பட்ட தமிழர் செல்வாக் 
கின் சுவடுகளை எடுத்துக்காட்டும் வகையில் தமிழ்க் 
கலைக்களஞ்சியம் தரும் ஒரு குறிப்பையும் அருட்டிரு 
டாக்டர் . தனிநாயக அடிகளார் தம் தமிழ்த்ததில் 
தரும் இரு குப்புகளையும் ஈண்டு நினைவு கூர்தல் 
பொருத்தமும் பயனும் உடையதாகும் . 


* 


* 


இந்திய சமுத்திரமும் வாணிபமும் 3 

இந்திய சமுத்திரம் உலகிலுள்ள மிகப்பெரிய 
வியாபார வழிகளுள் ஒன்று . பண்டைக்கால முதல் 
இக்கடல் வழியாக இந்தியாவுக்கு எகிப்து , மெசப் 
பொட்டேமியா, கிழக்கு மத்தியதரைக்கடல் நாடுகள் 
ஆகியவற்றுடன் வியாபாரம் நடந்து வந்ததாகத் 
தெரிகிறது . தமிழ் நாட்டிலிருந்து மயில் தோகை , 
அகில் முதலிய பொருள்கள் பாபிலோனியா 
சென்றன என்று கிறிஸ்தவ வேதத்தால் தெரிய 
வருகின்றது . தமிழ் நாட்டுத் தேக்குமரம் மூவாயிரம் 
ஆண்டுகட்கு முன்னிருந்த கல்தேயர் நகரமாகிய 


12. உறவினர் பெயர் : திரு . ப . கோ . நாதமுனி முதலியார் ; 
பாதிரியார் பெயர் : ரெவரண்டு ஆர் . எல் . மான் சென் . 

13. கலைக்களஞ்சியம் - தொகுதி , 1 ; பக் . 568 


136 


ஆராய்ச்சிக் கட்டுரைகள் 


ஊர் ( UT ) என்னுமிடத்தில் கண்டெடுக்கப்பட்டுள்ளது . 
தமிழகத்திலிருந்து பல பொருள்கள் ரோமாபுரிக்குச் 
சென்றதாகத் தமிழ் நூல்களிலிருந்தும் , ரோம 
ஆசிரியர் பிளினியின் நூல்களிலிருந்தும் தெரிகிறது . 
யவனர்களாகிய கிரேக்கர்கள் காவிரிப்பூம்பட்டினம் 
போன்ற தமிழ் நாட்டுத் துறைமுகங்களுக்கு வந்து 
வியாபாரம் செய்தனரென்றும் தமிழ் நூல்கள் 

றன . 


கூறு 


கின் 


* 


‘பண்டைக் காலத்தில் கிரேக்க நாடு , ரோம் 
நாடு போன்ற மேல் நாடுகளுடன் தமிழ் மக்கள் 
கொண்ட வாணிகத் தொடர்பு மிகவும் சிறந்தது 
என்பதற்குச் சங்க இலக்கியங்களும் சிலப்பதிகார 
மும் நல்ல உறுதி படைத்த ஆதாரங்களாய் அமை 
கின்றன . அரிசி , இஞ்சி வேர் , கருவாப் போன்ற 
தமிழ்ச் சொற்கள் கிரேக்க மொழியில் உள்ளன . 
ஆயினும் , Paleography , Paleontology போன்ற 
சொற்களில் வரும் பழைய என்னும் பகுதியும் , இக் 
காலக் கிரேக்க மொழியில் நீருக்கு , நேரோ என்னும் 
சொல்லும் , இன்னும் நாம் கிரேக்கம் போன்ற 
பண்டைய மொழிகளில் ஆய்வு செய்வதற்கு இட 
முண்டு என்பதைக் காட்டுகின்றன. கிரீட்டுத் தீவின் 
பண்பாட்டில் காளை மாட்டின் வழிபாடும் , ஏறு 
தழுவுதல் போன்ற விளையாட்டுக்களும் கி .. மு . 
இரண்டாயிரத்திற்கு முன் நிலவிய மினோஸ் காலத் 
தின் பண்பாட்டில் இடம் பெற்றுள்ளன , இன்றும் 
செட்டி நாட்டில் இடம்பெறும் விளையாட்டும் முல்லைக் 
கலி கூறும் ஏறு தழுவுதலும் தமிழர் கிரீட்டரின் 


தமிழர் உலகுக்கு வழங்கியவை 


137 


பண்டைத் தொடர்பினைக் காட்டுகின்றது என்பது 
அறிஞர் சிலரது முடிபு. 

தமிழ் நாட்டிற்கு வடமேற்குத் திசையிலிருக்கும் 
நாடுகளிலும் தமிழ் ஆராய்ச்சிக்கு எல்லையற்ற இட 
முண்டு ... இன்று வரையிலும் நாம் அறிந்த பண் 
புள்ள பண்பற்ற திராவிட மொழிகள் ஏறக்குறைய 
இருபது என்று கூறுவர் . மொகஞ்சதரோவை 
நான் பார்க்கப் போயிருந்தபொழுது அங்கே பிரா 
குவி மொழி பேசும் மாந்தர் சிலருடன் உரையாடி 
னேன் . பாகிஸ்தானத்தில் கிணறு தொடும் குலத் 
தினர் ஒரு சிலர் , ஒட்டர் எனப் பெயரிடப்பெறுவர் 
என்றும் , அன்னார் திராவிட மொழி போன்ற ஒரு 
மொழியைப் பேசி வருகின்றனர் என்றும் என்னிடம் 
கூறினர் . நான் ஒட்டர் எனும் மக்களை நேரில் 
கண்டு அவர்களுடன் பேசுவதற்குரிய வாய்ப்பினைப் 
பெற்றிலேன் . அண்மையில் மாஸ்கோ மாநகரில் 
ஆப்கானிஸ்தானத்திலிருந்து வந்த ஆங்கில அறிஞர் 
ஒருவருடன் உரையாடியபொழுது , அவர் ஆப்கா 
னிஸ்தானத்தில் ஒரு வகுப்பினர் ( ஏறக்குறைய 200 
குடும்பங்கள் ) திராவிட மொழி போன்ற மொழி 
ஒன்றினைப் பேசி வருகின்றனர் . என்றும் , இது 
காறும் அம் மொழி யினை அறிஞர் எவரும் 
ஆராய்ந்திலர் என்றும் செப்பினர் . எனவே , நம் 
அறிஞர்கள் இந்நாடுகளுக்குச் சென்று இம் 
மொழிகளைப் பேசும் மக்களைப் பற்றிய செய்திகளை 
ஆய்ந்து வருவார்களாயின் , இன்னும் சில திராவிட 

14. அருட்டிரு- டாக்டர் தனிநாயக அடிகள் : தமிழ்த்தூது 
பக் . 123 . 


138 


ஆராய்ச்சிக் கட்டுரைகள் 


மொழிகள் இயங்கி வருவதாக நாம் அறிய நேர்ந்தா 
லும் நேரலாம் . 

பின்னிஷ் ( Finnish ) மொழி திராவிட மொழி 
களுடன் தொடர்புடையது எனக் கால்டுவெல் முன் 
கூறியுள்ளதை மீண்டும் ஆக்ஸ்போர்டு பல்கலைக் 
கழக அறிஞர் பரோ ( Burrow ) என்பவர் இக்காலத் 
தி.லும் வற்புறுத்தி வருகின்றார் . 15 

இச்செய்திகளுடன் நாம் கருதத்தக்க மற்றொரு 
சிறந்த செய்தி அமெரிக்காக் கண்டத்தில் குறிப்பாக 
மெக்ஸிக்கோ - மாயா நாகரிகத்தில் கிழக்காசிய நாடு 
கள் வழியாகச் சென்ற தமிழர் நாகரிகம் ஊடுருவிய 
ஒரு பேருண்மையைப் பற்றியதே ஆகும் . 
பற்றிய வியத்தகு ஆராய்ச்சிக் குறிப்புகள் சில 
வருமாறு : 
அருட்டிரு -- டாக்டர் தனிநாயக 

அடிகளார் 
தமது தமிழ்த்தூதி ல் தெரிவிப்பது : 


* 


‘ தென்னமெரிக்காவிலோ, பண்டை நாகரிகம் 
படைத்தவரும் பழங்குடிகளுமான இலத்தீன் வழித் 
தோன்றல்கள் , இந்தியாவின் பெருமையை நன்றாய் 
அறிந்திருப்பதாகத் 

தெரிந்தது . 

இலத்தீன் 
அமெரிக்க நாடுகளில் பழைய நாகரிகங்கள் அரும்பி 
மலர்ந்து வாடின . மெக்ஸிக்கோவில் அல்தெக்கரும் , 
தேல்தெக்கரும் , பெருவில் இன்காக்களும் , வரலாற்று 
நூல்களில் பெயரும் புகழும் பெற்ற மக்கள் . 


அவர் 


15. அருட்டிரு டாக்டர் தனிநாயக அடிகள் : “ தமிழ்த் 
தூது " பக் . 121-122 . 


தமிழர் உலகுக்கு வழங்கியவை 


139 


களுடைய கோட்டைகளையும் மாளிகைகளையும் நான் 
கண்ட போது , திராவிட மக்களின் கட்டடத்திறன் 
என் நினைவிலே . தோன்றியது . இவர்கள் , இத் 
திறனில் கட்டடக்கலைஞருடைய வியப்பையும் புகழை 
யும் பெற்றவராயினும் , இலக்கிய நூல்களை யாத்தவர் 
களல்லர் . இப்பண்டை நாகரிகங்களுடன் தமிழ்ப் 
பண்பு நிலையைப் பிணைத்துப் படித்து ஆராய்ச்சி 
செய்வதும் , தமிழாராய்ச்சியின் புதியதொரு 
துறையாகும் . 


116 


* 


தமிழ் மக்கள் மொழி , இலக்கியம் , கலை , சமயம் 
கிய துறைகளில் மட்டுமேயன்றி , விஞ்ஞானத் 
துறையிலும் உலகிற்குப் பெரிய அறிவுக்கொடை 
வழங்கியுள்ளனர் என்ற உண்மை மொழி - சாதி- 
இனப்பற்றுகளைக் கடந்த உள்ளத்தின் ஆராய்ச் 
சிக்குத் தெள்ளிதின் புலனாகும் . சான்றாக , விஞ்ஞா 
னக் கலைகள் அனைத்திற்கும் வேராய் விளங்குவது 
கணக்குக்கலை . 

அக்கலையின் உயிராய்த் திகழ்வது 
இலக்கமுறை. 

இன்று உலகெங்கும் பரவியுள்ள 
இலக்க முறைக்கு வித்திட்ட மரபு நம் தாய்க்குலமாம் 
தமிழ்க் குலத்தின் தனி மரபேயென்று 

கடந்த 


16. ( i ) அருட்டிரு - டாக்டர் . தனிநாயக அடிகள் : ‘ தமிழ்த் 
தூது (1962) - பக்கம் -22 . 

( ii ) இப்பொருள் பற்றிய விளக்கப் படங்களுடன் கூடிய 
விரிவான ஆராய்ச்சி காண விரும்புவார் , Chaman Lal - Hindu 
A ner ca ? ( 1950 ) பார்க்க இந்நூலிலிருந்து எடுக்கப் பெற்ற ஒரு 
சில இன்றியமையாக் குறிப்புகட்கு மட்டும் பார்க்க : பிற் 
சேர்க்கை iii 


140 


ஆராய்ச்சிக் கட்டுரைகள் 


அறிஞர் 


பல்லாண்டுகளாகவே 

பெருமக்கள் 
ஆராய்ந்து கூறியுள்ளார்கள் .17 

அவற்றுள் ஈண்டு மேற்கோளாக எடுத்துக் 
காட்டத் தக்க அரியதொரு விளக்கக் குறிப்புப் 
பேராசிரியர் டாக்டர் மு.வரதராசனார் அவர்களின் 
மொழி வரலாறு என்னும் நூலின் மணி 

முடி 
போலத் திகழும் முடிவானதொரு 

மணிவாசகமே 
ஆகும் . அது வருமாறு : 

1 , 2 , 3 , 4 , 5 , 6 , 7 , 8 , 9 என இன்று உலகமெங் 
கும் எழுதப்படும் எண்கள் அரபி எண்கள் எனக் 
கூறப்படுகின்றன . ஆனால் , அரபியர்களுக்கு இந்த 
எண்களின் பழைய வரலாறு பற்றி ஒன்றும் தெரிய 
வில்லை; அவர்கள் இவற்றை இந்திய எண்கள் என் 
கிறார்கள் ; வடநாட்டு அறிஞர்களுக்கும் இவற்றின் 
தோற்றம் பற்றி ஒன்றும் விளங்கவில்லை . தமிழ் 
நாட்டின் பழைய எண் வடிவங்களைப் பற்றி இவர்கள் 
அறியா மலிருத்தலே இவ்வாறு அனைவரும் தடுமாறு 
வதற்குக் காரணம் ஆகும் . அரபி எண்கள் என்றும் 
இந்திய எண்கள் என்றும் இவ்வாறு தடுமாறிக் 
கூறப்படும் அந்த எண்கள் ( 1 , 2 , 3 , முதலியவை ) 
பழைய தமிழ் எண்களே என்பது , பின் வரும் பழக் 
தமிழ் எண் வடிவங்களை நோக்கின் உணரப்படும் . 

இவற்றை நோக்கி எண்ண வல்லவர்க்கு 1 , 2 , 3 
முதலிய எண்களின் எழுத்து வடிவம் தமிழகம் 
17. ( i ) தமிழ் இலக்க வரலாறு - ஆ . முத்துத்தம்பி பிள்ளை , 

* செந்தமிழ் , மூன்றாம் தொகுதி- பக்கம் 149 . 
( ii ) தென் மொழி.கா. அப்பாத்துரை - பக்கம் 100-119 . 


தமிழர் உலகுக்கு வழங்கியவை 


141 


இன்று 


- 


உலகிற்கு அளித்த கலையே - என்னும் உண்மை 
புலப்படும் . 18 
எண்கள் 

கல்வெட்டுக்களில் 
உள்ளவாறு உள்ள வளர்ச்சி 
| க 

+ + 

2 உ 

= 3. ங 
4 

+ 4 ச 
டு | 3 ரு 

டிசா 
7 

T எ 
8 

49 அ 
கூ 

3 7 க 
இப்பழம்பெருந்தமிழ்க் 

கணக்கியல் 

முறை 
இற்றை நாளில் குற்றுயிராய்க் கிடப்பது உண் 
மையே . ஆயினும் , இங்குமங்கும் நல்லோர் சிலர் இம் 
முறையைப் போற்றி வருவது பாராட்டற்குரியது . 
அண்மையில் என் பழைய மாணவ நண்பர் திரு . 
இரா . முத்துக்கிருட்டிணன் அவர்கள் இப்பழங் 
கணக்கியல் முறையைப் பயிற்றுவிக்கும் திண்டுக்கல் 
அங்கு இங்குப் பழைய முறைப் பள்ளிக்கூடம் 

18 . டாக்டர் மு.வ. மொழி வரலாறு (1954 ) பக் . 444 . 


-000000 


80565 


142 


ஆராய்ச்சிக் கட்டுரைகள் 


பற்றிய செய்திகளைச் சொல்லிய போது யான் 
அடைந்த மகிழ்ச்சிக்கு ஓர் அளவு இல்லை . 

கணக்கியல் கலையில் வல்லுநராய் விளங்கியமை 
போலவே கடற் பயணக் கலையிலும் பண்டுதொட்டே 
விளங்கிய தமிழ் மக்கள் நிலவரைப் படங்கள் வரை 
வதிலும் வல்லுனர்களாய்த் திறமை பெற்றுத் 
திகழ்ந்த உண்மை தாம் படித்த ஒரு நூலில் பொறிக் 
கப் பெற்றிருந்த தித்திக்கும் செய்தியை ஆராய்ச்சி 
அறிஞர் மயிலை சீனி - வேங்கடசாமி அவர்கள் இக் 
கட்டுரைப் பொருள் பற்றி அளவளாவிக்கொண் 
டிருந்த போது அன்புடன் எனக்குத் தெரிவித் 
தார்கள் . 

விஞ்ஞானத்திற்குத் தொண்டாற்றியது 
போன்றே தமிழர் மெய்ஞ்ஞானத்திற்கும் பணி 
புரிந்தனர் . சிறப்பாகச் சைவ சித்தாந்த நெறி 
அவர்கள் உயிருயர்வு ( ஆன்மிக ) உலகிற்கு வழங்கிய 
பெருங்கொடை ஆம் . நீலமேனி வாலிழை பாகன் 
சிவசத்தியாய் விளங்கும் தத்துவம் சீன நாட்டு 
இலச்சினைகளிலும் இடம் பெற்றிருப்பதை ‘ நீலமும் 
சிவப்பும் கலந்திருக்கும் அவ்விலச்சினைகளைக் காட்டி 
1960 இல் யான் சிங்கப்பூர்த் தமிழர் பிரதிநிதித்துவ 
சபையார் வேண்டுகோட்கிணங்கித் தமிழர் திருநாள் 
சொற்பொழிவாற்ற மலாயாவிற்குச் சென்றிருந்த 
போது சுவாமி சத்தியானந்தர் தமது கோலாலம்பூர் 
ஆச்சிரமத்தில் வைத்து விளக்கியருளினார் . 

தமிழர் உலகுக்கு வழங்கிய தனிப்பெருஞ்செல் 
வங்கள் பற்றி நம்மவர் பலர் நவில்வதினும் அயலவர் 


தமிழர் உலகுக்கு வழங்கியவை 


143 


ஒருவர் நடுவு நிலை யோடு ஆய்ந்து கூறுவதே பெரு 
மதிப்பிற்கு உரியது . அவ்வகையில் செக்கு நாட்டுச் 
செந்தமிழ்ப் பேராசிரியரும் இந்நூலுக்கு அணிந் 
துரை வழங்கிப்பெருமை செய்துள்ள அறிஞர் பெருந் 
தகையுமாகிய டாக்டர் கமில் சுவிலயிலின் அவர்கள் 
• தமிழ் கல்சர் ( Tamil Culture ) மூத்திங்கள் இதழில் 
ஏழு ஆண்டுகட்கு முன்பே ( அக்டோபர் 1956 ) எழுதி 
யுள்ள கட்டுரையொன்றில் தமிழர் உலகுக்கு வழங் 
கிய 

ஏழு பெருஞ்செல்வங்களைப் பற்றிக் குறித் 
திருப்பது - நினைவில் இருத்தத்தக்கது . செக்குப் 
பேராசிரியர் கருத்துக்கள் வருமாறு : 

உலகப் பண்பாட்டுக் களஞ்சியத்திற்குத் தமிழர் 
தம் படைப்புப் பெருந்திறம் வழங்கிய பெருங் 
கொடைகளுள் குறிக்கத்தக்கன பின் வரும் கலை 
இலக்கியச் செல்வங்களாகும் . இவை , ஹோமரின் 
பாடல்கள் , ஷேக்ஸ்பியரின் நாடகங்கள் , ரெம்பி 
ராண்டின் ஓவியங்கள் , பிரான்சின் கோயில்கள் , 
கிரீசின் சிற்பங்கள் போலவே மன்பதை முழுதும் 
நன்கறிந்தனவாக 

வேண்டும் ; 

எல்லோராலும் 
போற்றிக் காதலிக்கப் பெறவேண்டும் . 

1. எட்டுத்தொகைப் பாடல்கள் 
இவ்விலக்கியத் தொகுதி ஆற்றலும் தனிச் 
சிறப்பும் வாய்ந்தது ; விரிவான மெய்ம்மையியல் 
நிரம்பியது; திறமை துலங்க இயற்றப் பெற்றது . 
எனவே ஒருவேளை இப்பாடல்கள் பழைய கிரேக்க 
இசைப்பாடல்கள் சிலவற்றோடு மட்டுமே ஒப்பிடத் 
தக்க ஒண்மையுடையது . 


144 


ஆராய்ச்சிக் கட்டுரைகள் 


2. திருக்குறள் 
இது உலகின் பெருநூல்களுள் ஒன்று . உடன் 
பாட்டு வகையில் அன்பையும் மன்னிப்பையும் 
அமைதியையும் வற்புறுத்தும் பண்புடைய மனித 
ஆன்மா இதயத்தின் தனிச் சிறப்பார்ந்த 
வெளிப்பாடு . 

3. சிலப்பதிகாரப் பெருங்காப்பியம் 
இது மானுடக் காதலின் அவல முடிவை உரைக் 
கும் கதையாலும் பெருங்காப்பியச் சிறப்பாலும் 
வரிப்பாடற்பகுதிகளின் கவிதைக் கவர்ச்சியாலும் 
மந்திர ஆற்றலாலும் மன் பதையின் தலை சிறந்த 
பெருங்காப்பியக் குழுவுள் சேரும் . 

4. பத்திப் பனுவல்கள் 
பரம்பொருளைக் காண மனிதன் காதலாகிக் 
கசிந்துருகிச் செய்த முயற்சிகளுள் ஒன்றே வைணவ 
பத்தி இயக்கம் . 

உயர்ந்த 
இலக்கியச் சொல் வடிவே மாணிக்க வாசகர் 
சம்பந்தர் நம்மாழ்வார் 

ஆண்டாள் 

பத்திப் 
பனுவல்கள் 

5. சைவசித்தாந்தம் 
இது மனித சிந்தனையுள் மிகுந்த விழுப்பமும் 
மதிநுட்பமும் படைத்த தத்துவ நெறிகளுள் ஒன்று . 
6. சோழர் காலத் தென்னக உலோக 

உருவங்கள் 
மன்பதையின் மிகச் சிறந்த படைப்புக்களைச் 
சார்ந்த ரிக உயர்ந்த வியத்தகு திருவுருவங்கள் 


சைவ 


அதன் மிக 


،ا 
ن 
ن 


தமிழர் உலகுக்கு வழங்கியவை 


145 


முழுதும் 


7. திராவிடக் கோயிற்சிற்பக் கலை 
இக்கலையின் தலை சிறந்த எடுத்துக்காட்டுகள் 
தஞ்சை, சிதம்பரம் , மதுரைக் கோயில்கள் . 

இவ்வெழுவகை வேறுபட்ட வீறுடைய கொடை 
வகைகளைப் பெறாமல் இருந்திருப்பின் இந்த உலகம் 
உறுதியாக வறுமையும் வாட்டமுமே அடைந்திருச் 
கும் . எனவே, தமிழ்ப் பண்பாட்டில் ஆர்வமுடைய 
அனைவராலும் இவ்வெழுவகைச் சிறப்புகளும் 
கவனிக்கப்படுதல் வேண்டும் .. அவர்கள் , தமிழ்ப் 
படைப்புப் பெருந்திறனின் உச்சிகளாய் விளங்கும் 
இச்சிறப்புகளை உலகம் 

நன்றாகவும் 
நெருக்கமாகவும் உணரத் தங்கள் காலத்தையும் 
முயற்சிகளையும் காணிக்கையாக்க வேண்டும் . 
இக்கருத்துகளையே பேராசிரியர் 

அவர்கள் 
யான் அனைத்திந்திய வானொலி வாயிலாக 
18-10-62 - இல் சென்னை நிலைய வானொலி மன்றத்தில் 
பேட்டி கண்ட போதும் வற்புறுத்தினார்கள் . 

தொன்று தொட்டு இன்று வரை எத்தனை எத் 
தனையோ வகைகளில் மன்பதையை மாண்புறுத்தும் 
தமிழினம் தான் கடந்த இரு நூற்றாண்டுகளில் 
ஆசிய - ஆப்பிரிக்க நாடுகள் பலவற்றிற்கும் வழங்கி 
யுள்ள மனித உழைப்புக் கொடையின் மதிப்புப் 
பெரிது ; மிகப் பெரிது . இவ்வுண்மையை ஒரு நூறு 
ஆண்டுகட்கு முன்பே உணர்ந்து கூறிய பெரியார் 
டாக்டர் - கால்டுவெல் அவர்களே . அவர் வாசகம் 
வருமாறு : 
19. ( iii ) Dravidian Comparative Grammar ( 1956 ) pp . - 7-8 

10 


146 


ஆராய்ச்சிக் கட்டுரைகள் 


‘ ஈழநாடு முழுவதிலும் 
தோட்டத் தொழிலாளிகள் 
களே . 


உள்ள 

தேயிலைத் 
அனைவரும் தமிழர் 


பெகு , பினாங்கு சிங்கப்பூரிலும் , தொலை கிழக்கு 
நாட்டில் உள்ள பிற இடங்களிலும் வாழும் இந்துக் 
களில் பெரும்பிரிவினர் தமிழரேயாவர் . மேற்கிந்தி 
யத் தீவுகளுக்குக் கூலிகளாக , மிகப் பெருந் 
தொகையில் குடியேற்றப்பட்டவர் தமிழர்களே . 
சுருங்கச் சொன்னால் , செல்வம் சேர்க்கும் முயற்சி 
எங்கெல்லாம் தேவையோ அங்கெல்லாம் , இந்திய 
இனத்தவருள் குறைந்த மூடநம்பிக்கையும் , சிறந்த 
முயற்சியும் தளரா உழைப்பும் உடைய தமிழர் கூட் 
டம் கூடிவிடும் . 
இக்கருத்துக்கு மேலும் விளக்கமாக இலங்கும் 

செய்திகளை அறியப் பிற்சேர்க்கை i- ல் 
காண்க . 


சில 


இனி , இக்கட்டுரையின் இறுதியில் குறிப்பிடத் 
தக்க முக்கியச் செய்தி ஒன்று உண்டு. 

அது உலக 
நாகரிகத்திற்கே தமிழ் நாகரிகமே வித்தும் வேரும் 
ஆகும் என்பதே . இவ்வுண்மையைப் பல்லாண்டு 
களாகவே அறிஞர் பெருமக்கள் அவ்வப்போது 
ஆராய்ந்து கூறி வந்துள்ளார்கள் . சான்றாகச் 
சென்னைப் பச்சையப்பர் கல்லூரி வரலாற்றுப் 
பேராசிரியராய் விளங்கிய டி . ஆர் . சேஷ ஐயங்கார் 
போன்ற மறைந்த சான்றோர்களும் , 

டாக்டர் 
அ . சிதம்பரநாதன் செட்டியார் போன்ற இன்று 


தமிழர் உலகுக்கு வழங்கியவை 

147 
நம்மிடையே வாழும் அறிஞர் பெருமக்களும் ஆக்கித் 
தந்துள்ள ஆராய்ச்சியுரைகளைக் குறிப்பிடலாம் . a 

உலகிற்குத் தமிழ் நாகரிகத்தை உதவிய 
தாயினம் தமிழினமே என்னும் உண்மையை மிகச் 
சிறந்த முறையில் பல்லாண்டுக்கு முன்பே ஆராய்ந்து 
வெளிப்படுத்திய வரலாற்றுப் பேராசிரியர் , காலஞ் 
சென்ற வி . ஆர் . இராமசந்திர தீட்சிதர் அவர்களே . 
இப்பெரும்பணிக்காக அவர்களுக்குத் தமிழகம் 
என்றும் நன்றி பாராட்டக் கடமைப்பட்டுள்ளது . 
அவர்க்கு அவ்வாறு நாம் செலுத்தும் நன்றி கலந்த 
வணக்கங்கட்குச் சான்றா க , இக்கட்டுரையைத் 
தமிழர் தோற்றமும் பெருக்கமும் என்னும் தலைப் 
பில் அவர் வெளியிட்டுள்ள ஆங்கில நூலிலிருந்து 
சில பகுதிகளைத் தமிழாக்கி நிறைவு செய்வதே 
பொருத்தமும் பயனும் உடையதாகும் . அவை 
வருமாறு : 

இச்சூழ்நிலைகளையெல்லாம் நாம் உள்ளத்தில் 
கொண்டு 

ஆராய்வோமானால் , கிழக்கு , 
நடுவுநிலைப் பண்பாடுகளின் தந்தையர் திராவிட 
மொழிகளைப் பேசிக்கொண்டு தென்னிந்தியா 
விலிருந்து வந்தவர்களே என்பது தெளிவாகும் ........ 
அதனால் , என்னுடைய அடக்கமான ஆராய்ச்சிப் 
19. ( a ) ( i ) T. R. Sesha Iyengar- Dravidian India . 
( ii ) உலகெங்கும் தமிழரிடமிருந்து நாகரிகம் பரவியது 

என்பது - அ . சிதம்பரநாதன் ( இப்போதுடாக்டர் 
அ . சிதம்பர நாதன் செட்டியார் அவர்கள் ) - 
செந்தமிழ்ச் செல்வி - சிலம்பு 4 , பரல் 12 , பக்கம் 
706-711 . 


நுணுகி 


148 


ஆராய்ச்சிக் கட்டுரைகள் 


20 


பயன் நாகரிகத்தின் வருங்காலம் பிறந்தது நடுவு 
நிலைப் பகுதி அன்று , இந்தியத் தீபகற்பத்தின் 
கடற்கரை ஓரமே ஆகும் என்பதேயாகும் . சிறப் 
பாக , அந்நாகரிகம் பிறந்த இடங்கள் காவிரி , 
தாமிரவருணி , பெரியாறு , அமராவதி ஆகிய ஆற் 
றங்கரைகளே ஆகும் . அவற்றுடன் கிருஷ்ணை , 
கோதாவரி , நருமதை ஆற்றோரங்களையும் குறிப் 
பிடாமல் இருக்க முடியாது . 

....... நாம் இங்குக் குறிப்பிட வேண்டுவது 
தென்னிந்தியா தனக்குத் தேவையான பொழுது 
அயலகப் பண்பாடுகளையும் ஏற்றுக்கொண்டது .21 

.......சீன நாட்டுக்கு மிகு பழங்காலத்திலேயே 
இந்தியாவிலிருந்து சென்றவர்களுள் , கி . பி . ஆறாம் 
நூற்றாண்டில் காஞ்சீபுரத்து இளவரசர் ஒருவர் , 
போதி தருமர் என்று திருப்பெயர் சூடிச் சீன 
நாட்டுக்குச் சென்ற சீனர்களால் ஜுன் என்று 
வழங்கும் தியான நெறியைப் பரப்பினாநர் . 

உலகப் பண்பாட்டுக்குத் திராவிடம் 
வழங்கிய தனிச் சிறப்பு வாய்ந்த கொடை திராவிட 
மொழியே ஆகும் . ஒரு சில விதி விலக்குகள் நீங்க 
லாக உலகில் உள்ள ஒட்டியல் மொழிகள் அனைத் 
தும் பழந்தமிழையே தலைமை வாய்ந்த தாயூற்றாகக் 
கருதுகின்றன. அதனால் , திராவிடத்தின் தொண்டு 
பேச்சற்றவர்களுக்குப் பேச்சாற்றல் வழங்கிய 
பெருந்தொண்டு என்று கூறலாமல்லவா ? 23 
20. Origin and Spread of the Tamils - V . R. R. Diksh tar 


22 


21 . 


pp . 27 
pp . 34-35 
Pp . 37 


23. Origin and spread of the Tamils . V. R. R. Dikshitar-pp . 39 


தமிழர் உலகுக்கு வழங்கியவை 


149 


.......இதுகாறும் கூறியவை என்ன தான் மேற் 
போக்கான ஆராய்ச்சியாயினும் , அதுவேயுங்கூடத் 
தென்னிந்தியப் பண்பாட்டின் அடிப்படை 
ஒருமையை வலியுறுத்தும் வல்லமை மிக்க சான்றா 
கும் . காலந்தோறும் விரிந்து பரந்து வந்துள்ள 
அதன் வரலாறு இடையீடின்றி உள்ளது . அயலகப் 
பண்பாடுகளில் சிறந்தன அனைத்தையும் அது தன் 
வயமாக்கிக்கொண்ட 

போதிலும் , தன் தனித் 
தன்மை நிறைந்த உயிராற்றலை இழக்காமலே 
இன்னும் இருக்கிறது பழங்கால , நடுக்கால , இக் 
கால உலகில் அதன் இடம் தனிச் சிறப்பும் கவர்ச்சி 
யும் வாய்ந்தது . பழைய உலகத்தைத் தன் கலை 
களாலும் தொழில்களாலும் சமயத்தாலும் மொழி 
யாலும் அது நாகரிக ஒளி பெறச் செய்தது . பண் 
பாடாம் கைவிளக்கின் சுடரொளியை 
எங்கணும் பரப்பியது . மத்திய காலத்தில் படை 
யெடுப்புகளையும் செய்தது . இன்றுங்கூடத் தமி 
முன் தொழிலாளியாகவோ , அலுவலாளனாகவோ 
உலகின் எல்லாப் பகுதிகளிலும் காணப்படுகின் 
றான் ; வையகத்திற்குத் தன்னால் இயன்ற நன்மை 
களை எல்லாம் காணிக்கையாக்குகின்றான் . நல் 
வினைப்பயனாக இன்றும் நம்மிடையே வாழும் இந்தப் 
பழம்பண்பாடு மேலும் வலிமை பெறுவதாக . 


1 21 


24. Origin and Spread of the Tamils - V.R . R. Dikshitar , 


PP . 52-53 . 


இப்பொன்னுரைகளே வரலாற்றுப் பேராசிரியர் தீட்சி 
தரின் முற்குறித்த ஆராய்ச்சிச் சொற்பொழிவின் 
முடி வாகவும் அமைந்துள்ளன . 


4 


கட்டுரைக் கலை 


1 


கலை 


இலக்கியக் கலையின் உயிர் கவிதைக் கலை 
என்றால் , இலக்கியக் கலையின் உள்ளம் கட்டுரைக் 

எனலாம் . கட்டுரைக் கலையாகிய உள்ளம் 
உயிரொளி பெறும் போது கவிதைக் கலை 
தோன்றும் . கட்டுரைக் கலை யாகிய மயில் தனது 
கற்பனைச் சிறகுகளை விரித்தாடும் காட்சியே கவி 
தைக் கலை என்றும் அழகுணர்ச்சி துளும்பக் கூற 
லாம் . நீலவானத்தை அணி செய்யும் ஞாயிறும் திங் 
களும் போல இலக்கிய வானத்தை எழில் செய்யும் 
இருபெருஞ்சுடர்கள் கட்டுரையும் கவிதையும் என் 
றும் கருதிக் களிக்கலாம் . 


இத்தகைய சிறப்பு வாய்ந்த கட்டுரைக் கலை 
தமிழ் மொழியில் தழைத்து வளர்ந்த திறத்தினை 
ஆராய்வதே இக்கட்டுரையின் தலையாய நோக்கம் . 
இவ்வாராய்ச்சியில் ஈடுபடுதற்குரிய தோற்றுவா 

* சென்னைப் பல்கலைக்கழகக் கிழக்கு நாட்டுக்கலை ஆராய்ச்சி 
இதழில் ( Vol . No : XV1l - 1960-61 } வெளியிடப்பெற்றது . 


கட்டுரைக் கலை 


151 


யாகக் கட்டுரை என்ற சொல்லின் பழமையையும் 
பொருண்மையையும் முன்னர்க் காண்போம் : 


‘ கட்டுரை என்ற ஒரு சொல் நீர்மைத்தாய 
சொற்றொடரில் கட்டு + உரை என்ற இருசொற்கள் 
அடங்கியுள்ளன என்பது தெளிவு . உரை என்ற 
சொல் 

அடையடுத்தே கட்டுரை ஆகிறது . இவ்விரு 
சொற்களும் வழங்கும் பொருள்களைப் பல்கலைக் 

கழ 
கத் தமிழ்ப் பேரகராதி பின் வருமாறு சுட்டுகிறது : 


* 


( அ ) உரை: 

1. Speaking , utterance ; உரைக்கை . உரை 
மேற்கொண்டு ( திவ் . இயற் . 1 : 25 ) 2. Word , 
expression , saying ; சொல் (திவா ) 3. Explanation , 
interpretation , commentary , exposition , gloss ; 
வியாக்கியானம் , உரையாமோ நூலிற்கு நன்கு 
( நாலடி , 319 ) , 4. Sound of a letter ; எழுத்தொலி 
( பிங் . ) 5. Fame , reputation ; புகழ் . உரைசால் பத் 
தினிக்கு (சிலப்பதி . 56 ) , 6. Sacred writings , holy 
writ ; ஆகமப் பிரமாணம் ( சி . சி . அளவை , 1 , ) 
7. Roar , loud noise ; முழக்கம் . குன் றங் குமுறிய 
வுரை ( பரிபா . 8 : 35 ) , 8. Mantra recited aloud ; பிற 
ருக்குக் கேட்கும்படி செபிக்கும் வாசக செபம் ( சை 
வச . பொது . 151 ) 


* 


1. Tamil Lexicon - Vol . I -Part I -p . 451 


152 


ஆராய்ச்சிக் கட்டுரைகள் 


( ஆ ) கட்டுரை : 

1. Avowal, solemn declaration ; உறுதிச் 
சொல் . கட்டுரை விரித்தும் கற்றவை பகர்ந்தும் 
(மணி , 23 : 5 ) , 2 Pithy , sententious expression ; 
பொருள் பொதிந்த சொல் . ( சிலப் . பதி . 54 , உரை ), 
3. Proverb ; பழமொழி உற்றலாற் கயவர் தேறா 
ரென்னுங் கட்டுரை ( தேவா . 523,8 ) 4. Figurative 
language, magnifying or depreciating ; புனைந்துரை , 
பலபல கட்டுரை பண்டையிற் பாராட்டி ( கலித் . 14 ) , 
5. Falsehood , fabrication ; பொய் . மிண்டர் கட்டிய 
கட்டுரை ( தேவா . 1033 : 10 ) 6. Essay , literary 
composition ; வியாசம் . 


போகராதி தரும் இப்பொருள்களால் உரை , 
கட்டுரை என்னும் இரு சொற்களும் எழுத்து ,, 
சொல் இரண்டையுமே தொடக்கம் தொட்டே குறித் 
தமை புலனாகும் . ஆயினும் , கட்டுரை என்ற சொல் 
எழுதப்படும் எழுத்தினும் சொல்லப்படும் சொல்லை 
யே மிகுதியாகச் சுட்டியது . இவ்வுண்மை பின் வரும் 
சான்றுகளால் இனிது புலனாகும் . 
I. தொல்காப்பியம் : 3 
( 1 ) கட்டுரை வகையா னெண்ணொடு புணர்ந்து 
முட்டடி யின்றிக் குறைவுசீர்த் தாகியும் , 
மொழியசையாகியும் வழியசை புணர்ந்துஞ் 

சொற்சீர்த் திறுதல் சொற்சீர்க் கியல்பே . 
2. க்ஷ- Vol.I [ -Part - I , p . 654 
தொல்காப்பியம் , செய்யுள் -122 ( தொல் - மூலம் , 
கழகப் பதிப்பு :) 


கட்டுரைக் கலை 


153 


( 2 ) அவைதாம் , 

நூலி னான , உரையி னான , 
நொடியொடு புணர்ந்த பிசியி னான . 
( 3 ) உரைவகை நடையே நான்கென மொழிப.5 
( 4 ) தொன்மை தானே 

உரையொடு புணர்ந்த யாப்பின் மேற்றே. 
( 5 ) சூத்திரத் துட்பொருள் அன்றியும் , யாப்புற 
இன்றி யமையாது இயைபவை யெல்லாம் 

ஒன்ற உரைப்பது உரைஎனப் படுமே .7 
II . திருக்குறள் : 
( 6 ) நயனில னென்பது சொல்லும் பயனில் 

பாரித் துரைக்கும் உரை 
III . பத்துப்பாட்டு : 
( 7 ) 

சேரிதொறும் 
உரையும் பாட்டும் ஆட்டும் விரை இ 
IV . எட்டுத்தொகை : 

( 8 ) பலபல கட்டுரை பண்டையின் பாராட்டி 
V. சிலப்பதிகாரம் : 
( 9 ) கோட்டமில் கட்டுரை கேட்டனன் யானே 11 


S 


10 


3 


3 


4 . 

163 
5 . 

171 
6. தொல் --செய் -235 . 7. தொல் - மரபு -104 . 8. திருக் 
குறள் -193 . 

9. மதுரைக்காஞ்சி - 615-6 . 10. கலித்தொ 
கை -14 : 7 

11. சிலப்பதிகாரம் -- பதிகம் - அடி -54 


154 


ஆராய்ச்சிக் கட்டுரைகள் 


12 


( 10 ) கட்டுரை காதையும் . 
( 11 ) உலவாக் கட்டுரை பலபா ராட்டி 


17 


( 13 ) காவுந்தி யையையோர் கட்டுரை சொல்லும் . 
( 14 ) காவியங் கண்ணார் கட்டுரை எட்டுக்கு 16 
( 15 ) கட்டுரை யாட்டியேன் .. 

( 16 ) பட்டனி ராதலிற் கட்டுரை கே a.18 
VI . மணிமேகலை : 

( 17 ) கட்டுரை வகையும் ........ 
( 18 ) பழைமைக் கட்டுரை பலபா ராட்டவும் 20 
( 19 ) கட்டுரை விரித்திங் கற்றவை பகர்ந்தும் 21 
( 20 ) பான்மைக் கட்டுரை பலர்க்குரை யென்றே 22 
( 21 ) தெய்வக் கட்டுரை தெளிந்ததை யீறா 23 
( 22 ) ......... முட்டைமுந் திற்றோ 

பனை முந் திற்றோ வெனக்கட் டுரைசெய் 24 
12 . சிலப் . மனையறம்- அடி -82 
13 , 
14 . 
15 . 

காடுகாண் - அடி -151 
16 . 

ஊர்காண் - அடி -138 
17 . 

கட்டுரை காதை - அடி -23 
18. சிலப்பதிகாரம் - கட்டுரை காதை - ஆடி : 170 
19. மணிமேகலை -2 : 26 
20. 

20 : 37 
21 . 

23 : 5 
22 . 

23:47 ) 
23 . 

23:89 
24 . 

30 : 243-5 


அடி -37 
.அடி -81 | 


11 


23 


3 


கட்டுரைக் கலை 


155 


இது வரை உரை , கட்டுரை என்னும் சொற் 
கள் பழந்தமிழ்ச் சான்றோர்கள் பாடல்களுள் 
பயின்று வரும் பான்மையைக் கண்டோம் . இவ் 
வாட்சிகள் சிலவற்றிற்கு உரையாசிரியர்கள் வரைந் 
துள்ள உரைப் பகுதிகள் சிலவற்றை இனி நினைவு 
கூர்வோம் . அவை வருமாறு : 
I. அடியார்க்கு நல்லார் உரை : 

( 1 ) கட்டுரை - பொருள் பொதிந்த சொல் ; 
உறுதியுடைய சொல்லுமாம் . 25 
II . பரிமேலழகர் உரை : 
( 2 ) பாரித்துரைக்கும் உரை - விரித்துரைக்கும் 


26 
உரை 


III . நச்சினார்க்கினியர் உரை : 

( 3 ) உரையும்- புனைந்துரைகளும் 27 


என்று 


இன்று தமிழில் கட்டுரை என்னும் சொல் 
குறிக்கும் பொருளை ஆங்கில மொழியில் ‘ Essay 
என்ற சொல் குறிக்கும் . அவ்வாங்கிலச் சொல் 
லுக்கு முதன் முதல் அகராதிப் பொருள் வரைந்த 
டாக்டர் ஜான்சன் A lose sally of mind 
25. ( 1 ) சிலப்பதிகாரம் - அடி பார்க்கு நல்லார் 

பதிகம்- அடி-53,4 , ( 2 ) ஷ 2 : 37 , ( 3 ) ஷ 2 : 81 
( 4 ) க்ஷ 11 ; 151 , ( 5 ) ஷ 14 : 131 , அரும்பதவுரை 
யும் அடியார்க்கு நல்லார் உரையும் , ( 6 ) க்ஷ 23 : 23 , 

( 6 ) ஷை 23 : 23 அரும்பதவுரை . 
26. 193 - ஆம் குறளுரை 
27 . மதுரைக் காஞ்சி , 616 - ஆம் அடி உரை 


உரை , 


156 


ஆராய்ச்சிக் கட்டுரைகள் 


குறித்துள்ளார் .28 அடியார்க்கு நல்லார் ‘ கட்டுரை க் 
குக் கண்ட பொருளுக்கும் அறிஞர் ஜான்சன் 
‘ Essay க்குக் கண்ட பொருளுக்கும் 

எத்துணை 
வேறுபாடுள்ளது ! 


2 


என்ற 


ஆங்கிலச் 


இவ்வாறு உரை யும் பெரும்பாலும் வாயால் 
சொல்லும் சொல்லிற்கே பயன்பட்டிருந்த நிலை 
மாறி , வியாசம் என்ற வடசொல்லாலும் , Essay 

சொல்லாலும் கருதப்படும் 
பொருளை உணர்த்தும் தன்மையைப் பிற்காலத்தே 
பெற்றிருக்க வேண்டும் . அதன் பின் தமிழிலக்கியத் 
தில் கட்டுரைக்கலை இன்று நாம் போற்றும் 
வடிவத்தில் உருப்பெற்றது ஐரோப்பியப் பாதிரி 
மார்களின் தமிழக வருகைக்குப் பின்பே . தமிழ் 
உரைநடை அறப்பழமை வாய்ந்தது தான் . கிரேக்க 
மொழியைப் போன்றே தமிழ் மொழியும் பழமை 
யாகவே உரைநடையைப் பெற்றிருக்க வேண்டும் 
என்னும் உண்மையைத் தமிழ் உரைநடை என்னும் 
நூலில் பேராசிரியர் உயர் திரு. அ . மு.ப. அவர்கள் 
அழகுற விளக்கியுள்ளார்கள் . " ஆயினும் , முற்றிலும் 
உரைநடையால் இயன்ற தமிழ் நூல்கள் - இன்று 
நாம் கருதுவது போன்ற 

நூல்கள் 
பழங்காலத்தில் இருந்தனவாகத் தெரியவில்லை . 

நடையிட்ட பாட்டுகளும் இலக்கிய இலக் 
28. An introduction to the study of literature 

( 1946 ) p . 331 . 
29. தமிழ் உரை நடை , பக் . - 39 - 42 


உரைநடை 


உரை 


கட்டுரைக் கலை 


157 


உரை 


கணப் பாக்கட்கு எழுந்த 

நூல்களுமே 
பழந்தமிழ்ப் பெட்டகத்தில் இன்று நாம் பார்ப்பன . 

முற்காலத் தமிழ் உரைநடை என்று எண் 
ணும் போது நெஞ்சையள்ளும் சிலப்பதிகாரம் 
செய்த இளங்கோ அடிகளையும் இறையனார் அகப் 
பொருளுக்கு உரைகண்ட நக்கீரரையும் நன்றியுடன் 
நினைக்க வேண்டியுள்ளது . பழந்தமிழ் உரை நடை 
யை அதன் தனிச் சிறப்பு வாய்ந்த வடிவத்தில் 
காண இயல்வது சிலப்பதிகாரக் காவியத்திலேயே 
ஆகும் . ஆனால் , சங்க காலத்தில் ஒலி வடிவம் பெற்று 
ஏறத்தாழ எட்டு நூற்றாண்டுகள் எழுதா மறையாய்ப் 
பழந்தமிழ்ப் புலமை பாலிக்கப் பெற்றவர்களால் 
போற்றப்பெற்றுப் பின்னர் வரி வடிவம் கண்ட 
தமிழ் உரைநடை , இறையனார் அகப்பொருளுரை . 
வரி வடிவம் பெற்ற நிலையில் சிலப்பதிகார உரை 
நடைக்குப் பிற்பட்டது ஆயினும் , இறையனார் 
அகப் பொருள் உரை நடை பல்லாற்றானும் தனிச் 
சிறப்பு வாய்ந்தது ஆகும் . 
அதனை உரை நடையின் ஊற்றிடம் என்றும் 
ஆராய்ச்சி அறிஞர் போற்றுவர். 30 கட்டுரைக் கலை 
பற்றிச் சிறப்பாக ஆராயும் நாம் எண்ணி மகிழ்தற் 
குரியது இக்கலைக்குரிய கரு இறையனார் அகப்பொ 
ள் உரையில் அமைந்திருத்தலே ஆகும் . இறைய 
னார் சூத்திரங்கட்கு நக்கீரர் வகுத்துள்ள உரை பல 
வும் தனித்தனி கட்டுரைகளாகப் போற்றத்தக்க 
வடிவும் சுவையும் பெற்றுள்ளன . தமிழ் உரை 

மாணவர் மன்றம் வெள்ளி விழா மலர் ( 1957 ) 
பக்..17.21 


அதனாலேயே 


30 . 


158 


ஆராய்ச்சிக் கட்டுரைகள் 


நடை 


32 


நூலின் ஆசிரியர் , இறையனார் யாத்த இரண் 
டடிச் சூத்திரம் ஒன்றிற்கு நக்கீரர் கண்ட உரை 
அறுபது பக்கங்கட்கு அமைந்துள்ள பான்மையினை 
எண்ணி வியக்கிறார் . 31 • உரை நடையின் ஊற்ற 
டம் பற்றிக் கட்டுரை வரைந்த பேராசிரியர் 
டாக்டர். மொ . அ . துரை அரங்கனுர் அவர்கள் இறையனார் 
அகப்பொருள் உரை இன்பம் பற்றிக் கலையுணர் 
வோடு கூறி நம்மை இன்ப வெள்ளத்தில் ஆழ்த்து 
கிறார் . அவர் தம் வாசகம் வருமாறு : 

இவர் உரையே ஓர் அழகிய தமிழ்ச்சோலை ; 
பூமரங்களும் பழமரங்களும் நிறைந்து மணமும் சுவை 
யும் பயப்பதோர் இன்பச் சோலை ; தண்ணிழல் 
தந்து , நண்ணுவார்க்கெல்லாம் வெயர்வை போக்கி 
அயர்வைத் தீர்க்கும் அருட்சோலை ; பூந்தடம் 
நிறைந்து மாந்துவார்க்கெல்லாம் இன்சுவை 
மிகத்தரும் இணையிலாச் சோலை . உரைநடை இலக் 
கியம் , இவ்வாறு இன்பச் சோலையாய் இலங்கக் 
கூடும் என நக்கீரர் காட்டுவதை அவர் உரை நடை 
யில் புகுந்து பார்த்துத் தெளிவது தமிழ் மாணவர் 
கடன் . எனவே , இன்றைய உரைநடை இலக்கியங் 
கட்கெல்லாம் , நக்கீரர் உரை நடையே ஊற்றிடம் 
எனலாம் அன்றோ ! 

எனவே , தமிழ் உரை நடைக்குத் தந்தையார் 
இளங்கோ அடிகள் எனினும் , தமிழ் உரைநடையில் 
கட்டுரைக் கலைக்குத் தந்தையார் நக்கீரர் பெருமா 
ர் என்று போற்றல் பொருத்தமே . இவ்வாறு 
31. தமிழ் உரை நடை ( 1959 ) -பக் -99 
22 . மாணவர் மன்றம் வெள்ளி விழா மலர் - பக். 21 


கட்டுரைக் கலை 


159 


அடிகள் 


நாவீறு படைத்த நக்கீரர் பெருமானால் வித்திடப் 
பெற்ற 

கட்டுரைக்கலை , இளம்பூரண 
தொடங்கிச் சிவஞான முனிவர் ஈறாகச் சான்றோர் 
பலர் போற்ற வளர்ந்தது . உரையாசிரியர் பெருமக் 
கள் பனை ஓலை வாயிலாகவே தங்கள் கருத்துகளை 
வெளிப்படுத்தித் தமிழ்ப்பணி புரியவேண்டியிருந்த 
மையால் , அச்சுப் பொறி வருவதற்கு முன் தமிழ் 
உரை நடை பரி போலப் பாய்ந்து ஓடாது ஆமை 
போலவே நகர்ந்தது . எனினும் உரையாசிரியர்பலர் 
இலக்கிய இலக்கண நுட்பங்கள் குறித்து ஆங்காங்கு 
எழுதியுள்ள ஆய்வுரைகள் அழகிய கட்டுரைகளாக 
உருக்கொள்ளுதற்குரிய உரம் 

வாய்ந்தவை . 
வ்வாறே சமய சாத்திர அறிஞர்கள் வரைந்த 
வியாக்கியானங்களும் கட்டுரைக் கலை வளர ஒரு 
வாறு துணை புரிந்தன . இவ்வுண்மைகளை யெல்லாம் 

வல்லுனர் எழுத்துகளில் விரிவாகக் 
காணலாம் . 33 ஆயினும் , தமிழ்க் கட்டுரை என்ற 
தனித் தலைப்பில் அப்பொருள் பற்றிய வரலாற்றுச் 
செய்திகளை இரத்தினச் சுருக்கமாகத் தெரிந்து 
கொள்ளப் பேராசிரியர் உயர்திரு. அ . ச ஞானசம்பந்தம் 
அவர்கள் கலைக்களஞ்சியக் கட்டுரை பெரிதும் பயன் 

. 


ஆராய்ச்சி 


33. ( 1 ) History of the Tamil Prose Literature 

V. S. C. Pillai . 
( 2 ) தமிழ் உரைநடை - அ . மு . பரமசிவானந்தம் 

( 3 ) வளரும் தமிழ் - சோம . லெ . 
34. கலைக் களஞ்சியம் - தொகுதி -3 , பக் . 42-3 


160 


ஆராய்ச்சிக் கட்டுரைகள் 


16 


வந்து 


இந்நிலைகளை எல்லாம் கடந்து தமிழ் மொழியில் 
கட்டுரைக் கலை தனி வடிவும் தனிச் சிறப்பும் பெறத் 
தொடங்கியது ஐரோப்பியப் பாதிரிமார்களின் தமி 
வருகைக்குப் பின்பே . 

அக்காலம் பற்றி 
ஆராய்ச்சி அறிஞர் உயர்திரு. மயிலை சீனி- வேங்கடசாமி 
அவர்கள் கிறிஸ்தவமும் தமிழும் என்ற தமது 
நூலில் தெளிவுபெறக் கூறியுள்ள பகுதி வருமாறு : 

தமிழில் தனி வசன் நூல் ஐரோப்பியரால் 
முதல் முதல் உண்டாக்கப்பட்டது என்பது மறுக்க 
முடியாத உண்மை . எப்போது , யாரால் , என்ன 
வசன நூல் முதல் முதல் உண்டாக்கப்பட்டது என் 
பதை இங்கு ஆராய்வோம் : பதினெட்டாம் நூற் 
றாண்டின் முற்பகுதியில் , தமிழ் நாட்டில் 

ஈழ்ந்திருந்த இத்தாலித் தேசத்தவரான பெஸ்கி 
என்னும் வீரமாமுனிவர்தாம் தமிழில் 

முதல் 
இயற்றினவர் 

என்பது 
பெரும்பான்மையோர் கருத்து . பெரும்பான் 
மையோர் கருத்து என்றாலும் , 

தவ 
முடிபாகும் . வீரமாமுனிவருக்கு முன்னரே , 
பதினேழாம் நூற்றாண்டில் தமிழ் நாட்டில் வந்து 
வாழ்ந்திருந்த இத்தாலித் தேசத்தவரான இராபர்ட்டு 
நொபிலி என்னும் தத்துவ போதக சுவாமியைப் 
பற்றி அனேகருக்குத் தெரியாது . வீரமாமுனி 
வருக்கு முன்னரே இவர் தமிழ் வசன நூல்கள் 
இயற்றியிருக்கிறார் . என்றாலும் , இவரைத் தமிழ் 
வசன நூலின் தந்தை என்று சொல்வதற்கில்லை . 
ஏனென்றால் , இவருக்கும் முன்னரே பதினாறாம் நூற் 
றாண்டில் தமிழ் சென நூல்கள் உண்டாயிருந்தன 


முதல் 


வசன 


நூல் 


ரான 


கட்டுரைக் கலை 


161 


என் 


நூல் 


பதற்குச் சான்றுகள் உள்ளன . கி . பி . கரு எஎ - 
ஆம் ஆண்டில்தான் தமிழில் முதல் முதல் வசன 

உண்டானதாகத் தெரிகிறது . இந்த 
நூ லுக் க் கிறிஸ்தவ வேதோபதேசம் 

(( Flos 
Sanctorum ) என்பது பெயர் . ஏசுவின் சபைப் பாதிரி 
மாரால் எழுதி அச்சிடப்பட்ட இந்த முதல் தமிழ் 
வசன நூல் இப்போது இந்தியாவில் இல்லை என்பது 
தெரிகிறது . ஒரு வேளை ஐரோப்பாக் கண்டத்தில் 
உள்ள புத்தக சாலைகளிற் கிடைக்கக் கூடும் . இந்த 
நூலை யார் இயற்றினார் என்பது 

தெரியவில்லை. 
சவேரியார் என் னும் செயின்ட் ஸேவியர் எழுதி 
னார் என்று சிலர் சொல்லுகிறார்கள் . இது தவறு . 
ஏனென்றால் , சவேரியாருக்குத் தமிழ் எழுதப் படிக் 
கத்தெரியாது . ஆகையால் , இந்த முதல் தமிழ் வசன 
நூலை அவர் இயற்றியிருக்க முடியாது . இந்த நூல் 

பிறகு , கருஎநல் ‘ கிறிஸ்தவ வணக்கம் 
என்னும் நூல் அச்சிடப்பட்டது . இந்த வசன நூலை 
எழுதியவர் ஆன்றிக் ( Anriquez ) என்னும் ஏசுவின் 
சபையைச் சேர்ந்த பாதிரியார் என்று தெரிகிறதே 
யன்றி , அவரைப்பற்றிய வேறு வரலாறு ஒன்றும் 
தெரியவில்லை . இந்த நூலும் நமது தேசத்தில் இப் 
போது கிடைக்கவில்லை . பாரிஸ் நகரப் புத்தகசாலை 
யில் இந்தப் புத்தகத்தின் பிரதியொன்று இருப் 
பதாக நிச்சயமாகத் தெரிகிறது . கசு - ஆம் நூற்றாண் 
டில் , மேற்சொன்ன இரண்டு நூல்களைத் தவிர ஏசு 
வின் சபையைச் சேர்ந்த ஐரோப்பியப் பாதிரிமார் 
தமிழ் கற்பதற்காகச் சில நூல்கள் அச்சிடப்பட்டன 

கிறிஸ்தவமும் தமிழும் ( 1936 ) , பக் 22-4 . 
11 


அச்சிட்ட 


35 . 


162 


ஆராய்ச்சிக் கட்டுரைகள் 


ஜான் 


வ ச ன 


வாகத் தெரிகின்றன . ஆனால் , அந்நூல்களைப்பற்றி 
ஒன்றும் தெரியவில்லை . தமிழில் முதல் வசன நூல் 
உண்டானது கடுஎஎ - ல் என்பது மட்டும் உறுதி 
யாகத் தெரிகிறது . 

கசா - ஆம் நூற்றாண்டிற்குப் பிறகு , மேலே 
சொல்லியபடி கஎ -ஆம் நூற்றாண்டில் , ராபர்ட் நொ 
பிலி என்னும் தத்துவ போதக சுவாமி , சில வசன 
நூல்களை எழுதினார் . இந்த நூற்றாண்டில் இவரைத் 
தவிர அருளானந்தர் என்னும் பெயருள்ள 
-டி - பிரிட்டோ பாதிரியார் சில 

நூல்களைத் 
தமிழில் எழுதியிருப்பதாகத் தெரிகிறது . ஆனால் , 
அருளானந்த சுவாமி எ ழுதிய நூல்கள் 

எமக்கு 
இது வரை கிடைக்கவில்லை . 

அதன் பிறகு கஅ - ஆம் நூற்றாண்டில் பெஸ்கி 
என்னும் வீரமாமுனிவர் சில 
இயற்றியிருக்கின்றார் . இவர் காலத்திலே , தஞ்சைக் 

தரங்கம்பாடியில் வாழ்ந்திருந்த வீகன் 
பால்கு முதலான ஜெர்மனித் தேசத்துப் பாதிரிமார் 
களும் சில வசன நூல்களை இயற்றியிருக்கின் றனர் . 
இதே நூற்றாண்டில் தான் திருவாவடுதுறையாதீனத் 
தைச் ஸ்ரீ மாதவ சிவஞான 

சுவாமியும் 
சில வசன நூல்களை இயற்றினார் . " 

இவ்வாறு சங்ககாலத்தில் அருவியாய்ப் பிறந்து , 
சமயகாலத்தில் ஆறாய்ப் பெருகி , சமுதாய காலமா 
கிய கடந்த இரு நூற்றாண்டுகளில் பொதுவாகத் 
தமிழ் உரை நடையும் , சிறப்பாகக் கட்டுரைக்கலை 
யும் கடலாய்ப் பொங்கத் தொடங்கிய காலம் பத் 


66 


வசன 


நூல்களை 


சேர்ந்த 


கட்டுரைக் கலை 


163 


தொன்பதாவது நூற்றாண்டே ஆகும் . இவ்வுண் 
மையையும் ஆசிரியர் திரு . மயிலை . சீனி . வேங்கடசாமி 
அவர்கள் தமது கிறிஸ் தவமும் தமிழும் என்னும் நூலில் 
ஐயத்திற்கிடமின்றிக் குறிப்பிட்டுள்ளார்கள் . அவர் 
கள் கருத்து வருமாறு .36 

தமிழ் வசன நூல் முதல் முதல் தோன்றியது 
ககா - ஆம் நூற்றாண்டில் என்றாலும் , அது வேரூன்றி 
நிலைபெற்று வளரத் தொடங்கியது சென்ற ககூ- ஆம் 
நூற்றாண்டிலேதான் . கஎ , கஅ - ஆம் நூற்றாண்டு 
களில் தமிழ் வசன நூல்கள் அதிகமாக ஏற்பட 
வில்லை . கரு எஎ முதல் வசன நூல் உண்டானதற் 
குப்பிறகு , இருநூறு ஆண்டுகள் வரையிலும் தமிழ் 
வசனம் வளர்ச்சி பெறாமலே குன்றியிருந்தது . 
சென்ற ககூ-ஆம் நூற்றாண்டிலேதான் தமிழ் வசன 
நூல்கள் ஏராளமாக வெளிப்படத் தொடங்கின . 

ஆராய்ச்சி அறிஞர் ம.பிலை -சீனி- வேங்கடசாமி 
அவர்கள் கூறுமாறு வீரமாமுனிவரைத் தமிழ் 

நடையின் தந்தை என்று கூற இயலாது . 
ஆயினும் , இன்று நமக்குக் கிடைக்கும் பாதிரிமார் 
படைப்புகளைக் கொண்டு பார்க்கும் போது வீரமா 
முனிவர் இயற்றிய வேதியர் ஒழுக்கம் கட்டுரைக் 
கலைக்குச் சிறந்த வழி காட்டியாய் அமைந்துள்ள 
திறம் புலனாகும் . இருபது அதிகாரங்களையும் , எட்டுச் 
சோதனைகளையும் , நூற்றுத்தொண்ணூறு பக்கங் 
களையும் கொண்ட வேதியர் ஒழுக்கத்தின் பாயிரம் 
வருமாறு : 

36. கிறிஸ்தவமும் தமிழும் ( 1936 ) , பக் . 24-5 . 
37. வேதியர் ஒழுக்கம் ( 1888 ) , பக் . 8-10 . 


உரை 


27 


164 


ஆராய்ச்சிக் கட்டுரைகள் 


“ மேற்குல மனிதர்க்குரிய ஆறு தொழில்களில் 
வேதத்தைப் போதித்தல் ஒன்றாகையில் மேற்குலத் 
தோரை வேதியர் என்பார் . ஆயினும் இப்பெயர் 
தொழிற்பெயரானபடியால் அந்தத் தொழிலைச் 
செய்பவர் யாவரும் எக்குலத்திற் பிறந்தாராயினும் 
வேதியரென்னப்படுவது நியாயமாமே . ஆகையால் , 
வேதத்தைப் போதிக்குங்குருக்களும் இவர்களிடமாக 
வேத உணர்ச்சிகளைச் சொல்ல அனுப்பப்பட்ட உப 
தேசிகளும் வேதியர் என்னப்படுவார்கள் . 
மெய்யாயினும் வேதியர் ஒழுக்கம் என்னும் இப்புத் 
தகத்தை நாம் எழுதத் துணிந்த போது வேதியர் 
என்னும் பெயராற் குருக்களைக் குறித்தோம் என்று 
நினைக்கவேண்டாம் . காரணக் குருக்கள் யாவரும் 
பொன்மலை உச்சிமேல் விளங்கின செஞ்சுடரொப்ப 
நிற்க நாம் அவர்கள் பாதத்தை அண்டி அவர்க 
ளிடத்தில் ஒரு கதிர் இரந்து சிறுமீனாக நின்றோ 
மாகிற் பாக்கியந்தானே . அவர்கள் வழுவாதொழு 
கும் உத்தம முறையைக் கண்டு நாமுந் தூரமா 
யினும் பின் சென்று ஒழுக வருந்துவோமொழிய 
அவர்கள் பிடிக்கவேண்டிய ஒழுக்கத்தைக் காட்ட 
நினைப்போமோ ? ஆகையால் , இதிலே வேதியர் 
என்னும்போது விசேஷமாய் உபதேசிகளைக் குறித் 
தோம் என்று அறியக் கடவீர்கள் . விசேஷமாய் 
என்றோம் , அதேதென்னில் , மனிதர் கரையேற 
விலக்க வேண்டிய தீவினை , செய்ய வேண்டிய நல் 
வினை , அறியவேண்டிய சத்தியங்கள் இவையெல்லாம் 
பிறர்க்கு உணர்த்துவது உபதேசிகளுக்கு மாத்திரம் 
தொழிலாமென்று நினைக்கத் தேவையில்லை . இந் 


கட்டுரைக் கலை 


165 


ஆதலால் 


தத் தொழிலைச் செய்வது உபதேசிகளுக்கல்லாதே 
சில பெயர்களுக்குங் 

களுக்குங் கடனாகி , எவர்க்கும் பெரும் 
பலனாமே . தாய் தகப்பன் தம் மக்களுக்கும் , ஆண்ட 
வர்கள் தங்கள் அடிமைகளுக்கும் , மூப்பர் தம்மைச் 
சேர்ந்த இளையோருக்குந் தீவினை விலக்கி நன்னெறி 
காட்டி அவர்களை மேற்கதியிற் கரையேற்ற வருந்து 
வது கடன்றானே . இக்கடனில்லாதவர்கள் முத 
லாய்ப் பிறர் ஆத்துமங் கெடுவதைக் கண்டு இரங் 
கிப் பிறரையுங் கதியிற் சேர்க்கப் பிரயாசைப்பட் 
டால் இந்த அரிய தயையால் தங்களுக்கு உத்தம 
பலனைப் பெறுவதுமன்றி , விளைந்த பலனை ஒரு 
நாளும் போக்கடியாமல் வர்த்திப்பிக்கலாம் என் 
பதுஞ் சந்தேகமற்ற நிச்சயந்தானே . 

திலே உபதேசிகளை விசேஷமாய்க் குறித்து 
இப்புத்தகத்தை எழுதினாலும் பொதுப்பட யாவருக் 
கும் நன்மையாக முடிக்கப் பிரயாசப்படுவோம் . 
இதனால் இத்தொழில் இயல்பும் மாட்சியும் இன்ன 
தென்று சொன்ன பின்னர் இத்தொழில் எவர்க்கும் 
பொதுத்தொழில் என்று காட்டுவோம் . 

மீளவுந் தான் கரை ஏறுவதன்றியே பிறரை 
யுமேற்ற வருந்துவது உத்தம தேவதொழிலாயினும் 
இதிலே பிறர்க்கும் உதவியின்றித் தனக்குங் 
கேடாக யாதொருவன் பிழை செய்தால் எல்லா நிர்ப் 
பாக்கியங்களினும் நிர்ப்பாக்கியமாகும் என்றமை 
யால் இத்தொழிற் செய்வதற்கு 

ஆயத்தமும் 
பிறர்க்கு உதவத் தன்னைக் காத்தலுந் தன்னைக் 
காப்பது வேண்டிப் பி மறவாதிருத்தலும் 
இதற்கு அஞ்சினவர்க்கு உறுதியுஞ் சொல்லி இத் 


பிறரை 


166 


ஆராய்ச்சிக் கட்டுரைகள் 


கலைக்கு 


தொழில் பலிக்கும்படிக்கு வழிகள் பலவற்றையும் 
இதனை நன்றாய் முடிக்கும் பற்பல முறைகளையுங் 
காட்டி இருபது அதிகாரங்களாக இப்பயனை வகுத் 
துத் தருவோம் . நாம் இதைக் குறை வழுவின்றி 
முடிக்கவும் , இதிலே நாம் நினைத்த பலனை எவருங் 
கைக்கொள்ளவும் , மனிதரை இரட்சிக்கும் இத்தொ 
ழிலைச் செய்ய மனுக்குலத்து ஒரு மகனாக வந்த சேசு 
நாதர் உதவ மன்றாடி அவர் திருப்பாதத்தை நமது 
தலையணியாக ஏற்றி வணங்குகிறோம் . 

வீரமாமுனிவர்க்குப்பின் கட்டுரைக் 
ஒளியூட்டிய பெரியார் இராமலிங்க அடிகளார் 
ஆவார் . கல்லையும் கனிவிக்கும் அருட்பாக்களைப் 
பாடிய இராமலிங்க அடிகளார் படைத்துள்ள அரிய 
உரைப்பகுதிகளும் பல .33 அவற்றுள் ‘ ஜீவகாருண்ய 
ஒழுக்கமும் ‘ மனுமுறை கண்ட வாசகமும் பெரும்புகழ் 
பெற்றவை . ஈண்டு இராமலிங்க அடிகளார் வளர்த்த 
கட்டுரைக்கலைக்கு ஒரு சான்று காண்போம் .39 
காயமே கோயில் : 

கிழக்கு - மூகம் , மேற்கு - கால் , வடக்கு - வலது 
கை , தெற்கு- இடதுகை, கொடிமரம் - தொப்புள் , 
கொடி மரத்தின் அளவு -உள்நாக்கு , பலிபீடம் - 
வயிற்றின் மேடு , நந்தி - ஆணவம் முதலிய மலங்கள் 
உள்ள பசு , சிவலிங்கமே 

மூலாதாரத்தின் 
உள்ளங்கம் . 

38. திருவருட்பா - சென்னைச் சமரச சுத்த சன்மார்க்க 
சங்க வெளியீடு ( 1942 ) . 

39. திருவருட்பா - சமரச சுத்த சன்மார்க்க சங்க வெளி 
யீடு ( 1942) ,வசனபாகம் , பக் . 109 . 


கட்டுரைக் கலை 


167 


அதில் . 


பூர்வ ஜென்மம் உத்தர ஜென்மம் . 
பூர்வ ெ 

ன்மம் என்பது - கர்ப்பகோள 
வாசம் . உத்தர ஜென்மம் என்பது - ஜனன காலம் . 
" கடவுள் மனித தேகத்தில் காரியப்படுதல் : 

“ கடவுள் ஆன்ம வியாபகமாகிய மனிததேகத் 
தில் காரியப்படுவது உத்தமமாக இருக்க , சிலா 
விக்கிரக பூத தாரு முதலியவைகளில் கடவுளை 
வெளிப்படுத்திக்கொள்வது மந்த ஞானம் . 
கடவுள் தோன்றி , அனுக்கிரகிப்பதாகச் சொல்வது 
ஜாலம் . காய்ந்த சட்டையினிடத்தில் அக்கினி அதி 
சீக்கிரம் பற்றுதல் போல் , பக்குவர்களாகிய ஜீவர் 
களிடத்தில் கடவுள் அருள் வெளிப்பட்டால் , சுத்த 
மாதி மூன்று தேகசித்தியும் அத்தருணமே வரும் . 
பக்குவமில்லாதவர்க்கு அருள் செய்தாலும் , வாழை 
யினிடத்தில் அக்கினி செல்வது போலவாம் . அத 
லால் , கடவுள் அருள் வெளிப்படுவதற்கு முன் 
அபக்குவர்கள் தங்கள் செயற்கையாகிய ராகத் 
துவேஷாதி அசுத்தங்களைப் போக்கிக்கொள்வது 
உத்தமம் . 


உரை 


ராமலிங்கரை அடுத்துத் தமிழ் 
நடையில் கட்டுரைக் கலையைச் சிறப்புற வளர்த்த 
பெருமை ஆறுமுக நாவலர் தனியுரிமை . சிறப்பாக 
அவர் வரைந்தருளிய பாலபாடம் நான்காவது புத்தகம் , 

வளர்த்த கட்டுரைக் கலைக்குச் சிறந்த 
எடுத்துக்காட்டாகும் . இவ்வுண்மையைத் திருமணம் 
செல்வக் கேசவராய முதலியார் அவர்களின் வசனம் பற்றிய 


அவர் 


168 


ஆராய்ச்சிக் கட்டுரைகள் 


கட்டுரையும் ஆணித்தரமாகச் சுட்டுகிறது .10 அத்தகு 
புகழ் வாய்ந்த பாலபாடத்தில் அழுக்காறு பற்றிய 
பாடம் வருமாறு : 


41 


" அழுக்காறு 


“ அழுக்காறாவது பிறருடைய கல்வி செல்வ 
முதலியவற்றைக் கண்டு பொறாமையடைதல் . பொறா 
மையுடையவன் 

தன்னுடைய துன்பத்துக்குத் 
தானே காரணனாகின்றான் . அக்கினியினாலே பதர் 
எரிவது போலப் பொறாமையினாலே மனம் எரிகின் 
றது . ஆதலினாலே பொறாமையுடையவனுக்குக் கேடு 
விளைத்தற்கு வேறு பகைவர் வேண்டா . அப்பொறா 
மை ஒன்றே போதும் . 


பொறாமையுடையவனுடைய 

மனசிலே ஒரு 
போதும் இன்பமும் அமைவும் உண்டாகா . பொறா 
மையாகிய துர்க்குணம் மனிதனுக்கு இயல்பாகும் . 
அதுதோன்றும் பொழுதே அறிவாகிய கருவியினால் 
அதைக் களைந்துவிடல் வேண்டும் ; களைந்துவிட் 
டால் அவன் மனசிலே துன்பம் நீங்கி இன்பம் விளை 
யும் . பொறாமையுடையவனிடத்தே சீதேவி நீங்க , 
மூதேவி குடி புகுவள் . பொறாமையானது தன்னை 
யுடையவனுக்கு இம்மையிலே செல்வத்தையும் புக 
ழையும் கெடுத்து , எல்லாப் பாவங்களையும் விளை 
வித்து , மறுமையிலே நரகத்திற் செலுத்திவிடும் . " 


40. தமிழ் வியாசங்கள் ( 1945 ) , பக் . 89-90 
41 . 

பால பாடம் - நான்காம் புத்தகம் , பக் . 27 . 


கட்டுரைக் கலை 


169 


ஆறுமுக நாவலரை அடியொற்றிக் கட்டுரைக் 
கலையை வளர்த்த பெரியோராகக் கருதத்தக்கவர் 
சங்கத் தமிழ் வளர்த்த சாமிநாத ஐயரே. பழுத்த 
தமிழ்ப்புலமை பாலிக்கப் பெற்ற அப்பெரியார் , 
எளிய இனிய தமிழ் நடையைக் கையாண்டு , கட்டு 
ரைக்கலை தழைத்திடச் செய்தார் . அவர் எழுதி 
யளித்த ‘ நினைவு மஞ்சரி , நல்லுரைக் கோவை , புதியதும் 
பழையதும் , நான் கண்டதும் கேட்டதும் முதலிய நூல்கள் 
சிறந்தகட்டுரைத் தொகுதிகளாகும் . அப்பெரியாரின் 
கட்டுரை நடைக்குச் சான்றொன்று வருமாறு : 12 


என்று 


வழ 


" மருதபாண்டியர் 
“ சிவகங்கை ஸம்ஸ்தானத்திற்குத் தலைவராக 
ஏறக்குறைய 150 வருடங்களுக்கு முன்பு மருத 
சேர்வைகாரர் என்று ஒருவர் இருந்தார் . அவ 
ருடைய பெருமையையும் நல்லியல்பையும் அறிந்த 
குடிகளும் , வித்துவான்களும் 

அவரை 

மருத 
பாண்டியர் 

வந்தனர் ; 
மகாராஜாவென்றும் தங்களுக்குள்ளே பேசிக் 
கொள்வார்கள் . 

வித்துவான்களை 
ஆதரித்துப் பல வகையான பரிசுகளை வழங்கினார் . 
தமிழறிவுடையவராதலால் , வந்த வித்துவான் 
களோடு சல்லாபம் செய்து சாதுர்யமாக அவர் 
களுக்கு ஏற்பப் பேசுதலும் அவர்கள் கூறுவன 
வற்றைக் கேட்டு மகிழ்ந்து உடனுடன் பரிசளிப்ப 
தும் அவர்க்கு இயல்பு . அவர்மீது வித்துவான்கள் 
பாடிய பிரபந்தங்களும் , சமயத்திற்கேற்ப இயற்றி 


அவர் 


42 . 


நான் கண்டதும் கேட்டதும் , பக் . 66-7 . 


170 


ஆராய்ச்சிக் கட்டுரைகள் 


யுள்ள பல தனிப்பாடல்களும் அங்கங்கே வழங்கி 
வருகின்றன . அவர் சிறந்த வீரர் . அவர் ஆட்சி 
யின் எல்லையில் திருடர்கள் பயம் முதலியன இல்லை 
யென்று சொல்வார்கள் . அவருடைய ஆணைக்கு 
அஞ்சி யாவரும் நடந்து வந்தனர் . 

அவர் தெய்வபக்தி உடையவர் . தம் ஆட்சிக்கு 
உட்பட்ட ஆலயங்களில் நித்திய நைமித்திகங்கள் 
விதிப்படி காலத்தில் நடந்து வரும் வண்ணம் வேண் 
டியவற்றைச் செய்து வந்தார் . பல ஸ்தலங்களில் 
அவர் திருப்பணிகள் செய்துள்ளார் . ஆலயங்களுக் 
குத் தேவதானமாக நிலங்களை அளித்திருக்கின்றார் . 
முருகக் கடவுள் கோயில் கொண்டெழுந்தருளியுள்ள 
முக்கிய ஸ்தலமாகிய குன்றக்குடியில் திருவீதிக்குத் 
தென்பாலுள்ள ஒரு தீர்த்தத்தைச் செப்பஞ்செய்து 
படித்துறைகள் கட்டுவித்தனர் . அக்குளம் மருதாபுரி 
என்று அவர் பெயராலேயே வழங்கும் . அதனைச் 
சூழ அவர் வைத்த தென்ன மரங்களிற்சில இன்றும் 
உள்ளன . குன் றக்குடி மலைமேற் சில மண்டபங் 
களை அவர் கட்டியிருக்கின்றனர் . 

அவை கட்டப் 
பட்ட பொழுது மிக உயர்ந்த சாரங்கள் அமைக்கப் 
பெற்றன . அவற்றில் , மேலே 

உள்ளது மருது 
பாண்டியரால் அமைக்கப்பட்ட சாரம் . கீழேயுள்ள 
சாரம் வெங்களப்ப நாயக்கர் என்னும் ஒரு ஜமீன் 
தாரால் அதற்குமுன் கட்டப்பட்டது . அவற்றைக் 
குறித்து 

* மேலைச் சாளரம் எங்களப்பன் , கீழைச் 
சாளரம் 

வெங்களப்பன் என்னும் பழமொழி 
ஒன்று அந்தப் பக்கத்தில் வழங்கி வருகிறது . அக் 
காலத்தில் ஜனங்கள் மருத பாண்டியரை எங்களப் 


கட்டுரைக் கலை 


171 


என்ற 


பன் என்று சொல்லி வந்தனரென்பதனாலேயே 
அவருடைய உத்தம குணங்களும் குடிகளுக்கு அவர் 
பால் இருந்த அன்பும் புலப்படும் . 

பெரும்புலவர் சாமிநாத ஐயரை அடுத்துக் 
கட்டுரைக்கலையை ஆங்கில இலக்கியப் புலமையோடு 
புது மெருகு பெறச்செய்த பெருந்தகை மறைமலை 
அடிகளாவர் . தமிழ் , வடமொழி , ஆங்கிலம் 
மும்மொழிகளையும் செம்மையாகக் கற்றுப் புலவர் 
ஏறாய்த் திகழ்ந்த மறைமலை அடிகளார் , தமிழ் 
மொழியில் தமிழ் மக்களின் நல்வாழ்வு கருதி வேற் 
றுமொழிச் சொற்களைக் கலவாத 13 விழுமிய தமிழ் 

43. ஒரு மொழியில் பிறமொழிச் சொற்களைத் தவிர்க்கவே 
முடியாத நெருக்கடி !யிலன்றி பிறபொழுதுகளில் கலத்தல் 
எவ்வளவு காடியது 

உண்மைக்கு 

எத்தனையோ 
சான்றுகளை எடுத்துக் காட்டலாம் . நம் தமிழ் நாட்டு 
பெயர்களும் - ஏன்- தெய்வப் பெயர்களுமே பல வரம்பற்ற 
வடமொழிச் செல்வாக்கால் செத்தே போன செய்தி தன்மான 
முடைய எந்தத் தமிழன் இதயத்தைத்தான் குத்திக் குடையாது ? 
அந்தோ! பழமலை விருத்தாசலம் ஆயிற்றே! வழித்துணைநாதர் 
மார்க்க சகாயர் ஆ.பினாரே ! பிறமொழிக் கலப்பால் விளையுங் 
கேடுபற்றி நம் நாட்டு மேதை கள் சிலரும் அறிவுரம் பெற 
மலாய்.ஆங்கில அகராதி ஆசிரியரின் பின் வரும் பொன் மொழி 
பயன் படுதல் உறுதி . ஆங்கில மூலத்தில் உள்ள அதன் தமி 
ழாக்கம் வருமாறு : 

இந்தோனீசிய தேசியம் பற்றிய ஒரு விந்தைக் குறிப்பு 
அது வளமான சொற்றொகுதியோடு திறனற்ற மொழி பெயர்ப் 
பையும் அன்ரூடப் பேச்சு வழக்கு முற்றிலும் அறியா நகைக் 
கத்தக்க போலி ஐரோப்பியச் சொற்றொடர் அமைப்பையும் 
ஏற்றுக்கொண்டமையே . இந்த அயலகக் கடன் வழி வழிப் 
பட்ட மலாய் மொழியின் அளவையியலார்ந்த தெளிவை 
அறவே பாழாக்கிவிட்டது . 
--Sir Richard Winstedt : An unabridged Malay - English Dictio 
Preface . 


ஊர்ப் 


nary : 


172 


ஆராய்ச்சிக் கட்டுரைகள் 


நடையைக் கையாண்டார் ; அதன் பயனாகத் தனித் 
தமிழ் இயக்கத்தின் தந்தையாருமானார் . அறி 
வுரைக்கொத்து , சிறுவர்க்கான செந்தமிழ் முத 
லியன அவர் படைத்த சிறந்த கட்டுரைச் செல் 
வங்களாம் . மேலும் , தமிழ் மொழியில் கட்டுரைக் 
கலை சிறக்க ஆங்கிலக் கட்டுரைக் கலை பற்றிய 
அறிவும் பரவவேண்டும் என்று கருதிய அடிகளார் 
அடிசன் எழுதிய கட்டுரைகள் சிலவற்றைச் சிந் 
தனைக் கட்டுரைகள் என்ற பெயரால் தமிழாக்கம் 
செய்து வெளியிட்டார் . மொழிப் பற்றும் சமயப் 
பற்றும் நிரம்பப் படைத்த மறைமலை அடிகளாரின் 
கருத்து நலம் கனிந்த கவினார் கட்டுரை நடைக்குத் 
தக்கதொரு சான்றை அடிகளார் ஆக்கிய ‘ முல்லைப் 
பாட்டு ஆராய்ச்சி என்னும் இற்றைநாள் இலக்கிய 
ஆராய்ச்சிக் கட்டுரைகட்கு முன்னோடியாய் விளங் 
கும் எழுத்தோவியத்தினின்றும் காணலாம் . அவ் 
வெழுத்தோவியத்திலேதான் எத்தனை எத்தனை 
எழில் ஓவியங்கள் ! அப்பகுதி வருமாறு : 

" இன்னும் எங்கெங்கு நம் அறிவைத் தம் வயப் 
படுத்துகின்ற பேரழகும் பேரொளியும் பெருந் 
தன்மையும் விளங்கித் தோன்றுகின்றனவோ , அங் 
கெல்லாம் பாட்டு உண்டென்றே அறிதல் வேண்டும் . 
இதனை விளக்கிக் காட்டுமிடத்துப் பேரழகாற்சிறந்த 
ஓர் அரசி தான் மேற்போர்த்திருந்த நீலப்பட்டு 
ஆடையினைச் சிறிது சிறிதாக நீக்கிப் , பின் அதனைச் 
சுருட்டிக் கீழே எறிந்துவிட்டுத் துயில் ஒழிந்து , ஒளி 
விளங்கு தன் தனிமுகம் காட்டி எழுந்ததையொப்ப , 
இருட்கூட்டஞ் சுருண்டு மடங்கி அலைகடலிற் சென்று 


கட்டுரைக்கலை 


173 


அடங்கவிடுமாறு இளைய ஞாயிறு உருக்கத் திரட்டிய 
பசும்பொற்றிரளை போலத் தளதளவெனக் கீழ்த் 
திசையில் தோன்றவும் , அத்திசையின் பரப்பெல் 
லாம் பொன் உரைத்த கற்போற் பொலிந்து திகழ 
வும் , பசுமை பொன்மை நீலம் சிவப்பு வெண்மை 
முதலான நிறவேறுபாடுள்ள பொன் வெள்ளிகள் 
உருகி ஓடுகின்ற நிலம்போல வான் இடமெல்லாம் 
பலவண்ணமாய் விரிந்து விளங்கவும் , கரிய முகில்க 
ளெல்லாஞ் செவ்வரக்கு வழித்த அகன்ற திரைச் 
சீலைகள் போலவும் , வெளிய முகில்களெல்லாம் 
பொற்பட்டுத் துகில் போலவும் ஆங்காங்குச் சொல் 
லுதற்கரிய பேரொளியோடு திகழவும் , உலகமங்கை 
நகைத்தாற்போலப் புதுமையுற்றுத் தோன்றும் 
விடியற்கால அழகெல்லாம் பாட்டென்றே அறிதல் 
வேண்டும் . ஆ ! இங்ஙனந் தோன்றும் அவ்விடியற் 
கால அழகினைக் கண்டு வியந்த வண்ணமாய் மீன் 
வலையொடு கடற்கரையில் நிற்குஞ் செம்படவனைக் 
காட்டினுஞ் சிறந்த புலவன் யார் ? 

" அவ்விடியற்காலையிலே முல்லை நிலத்து மேய்ப் 
பர்கள் ஆன் கன்றுகளைத் தொழுவத்திலே தாம்பி 
னாற் கட்டிவைத்து , ஆன் நிரைகளை அடுத்துள்ள 
மலைச்சாரலிற் கொண்டுபோய்ப் பசிய புல் மேய 
விட்டுத் தாம்மர நிழலிற் சாய்ந்திருந்து கொண்டு, 
தமக்கெதிரே பச்சிலைப் போர்வை மேற்கொண்டு 
கரிய முகில்கள் நெற்றித் தழுவிக் கிடப்பப் பெருந் 
தன்மையொடு வான் அளாவித் தோன்றும் மலை 
யினை அண்ணாந்து பார்த்தவாறாய் அவர்கள் அச்ச 
மும் மகிழ்ச்சியும் அடையும்போது அங்கும் பாட்டு 
உண்டென்றே அறிதல் வேண்டும் . 


174 


ஆராய்ச்சிக் கட்டுரைகள் 


“ காதலினாற் கட்டுண்ட இளைஞரும் மகளிரும் 
நெகிழாத காதலன் பின் மிகுதியால் தோளோடு 
தோள் பிணையத் தழுவிக்கொண்டு , மலையடிவாரத் 
தில் உள்ள பூஞ்சோலைகளிற் களிப்பாய் உலவுந் 
தோறுந் தூங்கணங்குருவிகள் மரக்கிளைகளில் 
வியப்பான கூடு கட்டுதலையும் ; ஆண் மயில்கள் 
தம் அழகிய தோகையினை விரித்துப் பெடைமயில் 
கண்டு களிப்ப ஒருபுறம் ஆடுதலையும் ; மலையிலிருந் 
தொழுகும் அருவி நீர் கூழாங்கற் படையின் மேற் 
சிலுசிலுவென்று ஓடிவந்து அச்சோலையின் 
ஒரு பக்கத்துள்ள ஆழ்ந்த குட்டத்தில் நிரம்பித் 
துளும்ப , அதன்கண் உள்ள செந்தாமரை முகிழ்கள் 
அகன்ற இலைகளின் மேல் இதழ்களை விரித்து மிகச் 
சிவப்பாய் அலர்தலையும் விரும்பிக் கண்டு , நறுமணங் 
கமழும் பூக்களை மரங்களினின்றுந் தாவிப் பறித்துக் 
கரிய கூந்தலில் மாறிமாறி அணிந்துஞ், சிவக்கப் 
பழுத்த கொவ்வைக்கனி போன்ற தம் இதழ்கள் 
அழுந்த முத்தம் வைத்துக்கொண்டு , தேன் ஒழுகி 

லென இனிய நேயமொழிகள் பேசிக்கொண்டும் 
அவர்கள் செல்லுமிடத்து அங்கும் பாட்டு உண் 
டென்றே அறிதல் வேண்டும் . 43 

அந்தணராயினும் மறைமலையடிகளைப்போலவே 
தனித்தமிழ்ப் பற்றுக்கொண்ட மற்றொரு பெரியார் 
வி . கோ . சூரியநாராயண சாஸ்திரியார் என்ற 
தமது பெயரையே தனித் தமிழ்ப் பெயராக மாற்றி 
அமைத்துக்கொண்ட பரிதிமாற் கலைஞர் . தமிழ்த் 
தாயின் அருந்தவப் புதல்வராகிய அச்செம்மல் 

43. முல்லைப்பாட்டு ஆராய்ச்சியுரை ( 1956 ) பக் உ - ச . 


கட்டுரைக் கலை 


175 


. 


யாத்துள்ள தமிழ் வியாசங்கள் , தமிழ்ப் புலவர் 
சரித்திரம் ஆகிய நூல்கள் கட்டுரைக் கலை வளர்ச் 
சியை ஆராயும் கண்ணோட்டத்தோடு இன்றும் 
படித்து இன்புறத்தக்கன . 

மறைமலை அடிகளைத் தொடர்ந்து இதழ்கள் 
வாயிலாகவும் நூல்கள் வாயிலாகவும் கட்டுரைக் 
கலையை வளர்த்த தமிழ்ச் சான்றோர் திரு . திரு . வி . க . 
அவர்கள் , 

தேச பக்தன் , நவ சக்தி போன்ற 
இதழ்கள் 

வாயிலாகவும் , முருகன் அல்லது அழகு 
‘ பெண்ணின் பெருமை , இந்தியாவும் விடுதலையும் ’ ‘ பைந்தமிழ்ச் 
சோலை , பரம்பொருள் அல்லது வாழும் வகை முதலான நூல் 
கள் வாயிலாகவும் தமிழ்ப் பெரியார் திரு . வி . க . அவர் 
கள் வளர்த்த கட்டுரைக்கலை நாட்டு மக்கள் உள்ளத் 
தைக் கொள்ளை கொண்டது; வீட்டு மக்கள் எல்லாம் 
நாட்டு மக்களாய் வீறுகொண்டு எழச் செய்தது . இலக் 
கியம் , அரசியல் , பொருளாதாரம் , சமயம் , சீர்திருத் 
தம் முதலாய துறைகளில் எல்லாம் கட்டுரைக் கலை 
வாயிலாகத் தொண்டாற்றிய தண்டமிழ் மேதை திரு . 
வி . க . அவர்கள் தமிழ் நடை தனிச்சிறப்பு வாய்ந்த 
தாய்த் திகழ்ந்தது . தமிழ் உரை நடை உலகில் ‘ திரு . 
வி . க . நடை தனிப்புகழ் பெற்றது , தமிழின் அழகை 
யும் ஆற்றலையும் தம் கட்டுரை நடையால் உலகம் 
போற்றச் செய்த பெருமை திரு . வி . க . அவர்களின் 
தனியுரிமை . அவர் தம் அழியாப் படைப்பாகிய 
‘ பெண்ணின் பெருமை யினின்று ஒரு பகுதி வரு 
மாறு : 


41 . 


பெண்ணின் பெருமை ( 1945 ) , பக் . 105 . 


176 


ஆராய்ச்சிக் கட்டுரைகள் 


" தன்னல மேலீட்டான் வெளி வரும் போலிச் 
சந்நியாசிகள் எழுதி வைத்துள்ள நூல்களை நம்பி 
உலகம் மோசம் போதலாகாது . இவர்கள் என் 
னென்னவோ எழுதி வைத்திருக்கிறார்கள் ! இவர் 
களின் குணம் குற்றம் ஓராது , பெண்ணுடன் வாழும் 
புனிதர்கள் இவர்கட்குச் சோறிட வேண்டுமாம் ! 
கூறையளித்தல் வேண்டுமாம் . இப் பெரியோர்கள் 
நிஷ்டையில் திளைத்துக்கொண்டிருக்கும் வேளையில் 
இவர்கட்குச் சிற்றின்ப நினைவு தோன்றினுந் 
தோன்றுமாம் ! தோன்றுமேல் அந்நினைவைக் கழித் 
துக்கொள்ளச் சுவாமிகள் வரைவின் மகளிரில்லம் 
போந்து துயில் நீத்துப் பின்னை நிஷ்டை கூடுவார் 
களாம் ! 

இந்நிஷ்டாபரணர் பொருட்டு மன்னரும் 
மற்றவரும் காமச்சத்திரங் கட்டி நடத்துவது அறமாம் ! 
அந்தோ ! அந்தோ! உலகம் எப்படி ஏமாற்றப்பட் 
டது ! ஏமாந்த உலகமே ! இன்னுமா ஏமாறுவை ? 
ஏமாந்தது போதும் ! போதும் ! 


* 


* 


“ தமது நலத்துக்கெனப் பெண்ணை வெறுக்கும் 
போலித் துறவோரால் பெண்ணை வேண்டுமென்றேறே 
வெறுத்துத் தள்ளாது உயிர்கள் மீது கொண்ட 
இரக்கத்தால் தொண்டுக்கென வெளி வரும் அற 
வோர்க்கும் இவ்வுலகில் இன்னல் விளை கிறது . இரு 
வர்க்கும் புறத்தே வேற்றுமை காண்டல் மிக அரிதா 
யிருக்கிறது . தொண்டில் குறிக்கொண்டு தனித்து 
வாழும் அறவோர் திருவடி எனது முடியணி என்று 
ஈண்டு அறிக்கை செய்கிறேன் . அத்தகைத் தொண் 
டர் இந்நாளில் மிக அரியர் ; அரியர் . ” 


கட்டுரைக் கலை 


177 


தமிழ்ப்பெரியார் திரு . வி . க . அவர்கள் வாழ்ந்த 
நாளில் வாழ்ந்து , கட்டுரையால் மட்டுமன்றி , கள்ளும் 
தீயும் காற்றும் கலந்த கவிதையாலும் நாட்டுப்பற்றை 
மூட்டும் தொண்டாற்றிய சான்றோர் , பெருங்கவிஞர் 
பாரதியார் . இந்தியா , சுதேசமித்திரன் முதலான இதழ் 
களின் துணைகொண்டு கட்டுரைக் கலையை வளர்த்த 
கவிஞர் திலகம் அவர் . பின்னாள்களில் சிவஞான 
முனிவரைப் போன்று கவிதை பாடுவதிலும் கட்டுரை 
கள் புனைவதிலும் தமது தனிப்பண்பு விளங்கச்செய்த 
பாரதியாரின் கட்டுரைத் தமிழுக்கு ஒரு சான்று 
வருமாறு :45 

" தமிழா , தெய்வத்தை நம்பு . பயப்படாதே . 
உனக்கு நல்ல காலம் வருகின்றது . 

" உனது ஜாதியிலே உயர்ந்த அறிஞர் பிறந்தி 
ருக்கிறார்கள் . தெய்வங்கண்ட கவிகள் , அற்புதமான 
ஸங்கீத வித்துவான்கள் , கைதேர்ந்த சிற்பர் , பல 
நூல் வல்லார் , பல மணிகள் தோன்றுகிறார்கள் . 
அச்சமில்லாத தர்மிஷ்டர் பெருகுகின்றனர் . உனது 
பாதியிலே தேவர்கள் மனிதராக அவதரித்திருக் 
கிறார்கள் . கண்ணை நன்றாகத் துடைத்துவிட்டு 
நான்கு பக்கங்களிலும் பார் . ஒரு நிலைக்கண்ணாடி 
யிலே போய்ப் பார் . 


" தமிழா, பயப்படாதே . ஊர்தோறும் தமிழ்ப் 
பள்ளிக்கூடங்கள் போட்டு ஐரோப்பிய சாஸ்திரங் 


45. கட்டுரைகள் ( 1947 ) - பக் . 292-5 . 

12 


178 


ஆராய்ச்சிக் கட்டுரைகள் 


களை எல்லாம் தமிழில் கற்றுக்கொடுக்க ஏற்பாடு 
செய் . 

“ ஜாதி வேற்றுமைகளை வளர்க்காதே . ஜாதி 
யிரண்டொழிய வேறில்லை , என்ற பழந்தமிழ் வாக் 
கியத்தை வேதமாகக் கொள் . 

“ பெண்ணை அடிமை என்று கருதாதே . முற் 
காலத்துத் தமிழர் , மனைவியை வாழ்க்கைத் துணை 
என்றார் . ஆத்மாவும் சக்தியும் ஒன்று . 

ஆணும் 
பெண்ணும் சமம் . 

"‘ வேதங்களை நம்பு , அவற்றின் பொருளைத் 
தெரிந்துகொண்டு பின் நம்பு . 

புராணங்களைக் 
கேட்டுப் பயனடைந்துகொள் . 

புராணங்களை 
வேதங்களாக நினைத்து மடமைகள் பேசி விலங்குகள் 
போல் நடந்துகொள்ளாதே . 

“ தமிழா , உனது வேலைகள் அனைத்திலுமே 
பெரிய கதைகள் மிதமிஞ்சிவிட்டன . உனது மதக் 
கொள்கைகள் , லௌகிகக் கொள்கைள் , வைதிக 
நடை எல்லாவற்றிலுமே பொய்கள் புகுந்து தலை 
தூக்கி ஆட இடங்கொடுத்துவிட்டாய் . இவற்றை 
நீக்கிவிடு . வீட்டிலும் , வெளியிலும் , தனிமையிலும் , 
கூட்டத்திலும் , எதிலும் , எப்போதும் நேர்மையிருக்க 
வேண்டும் ; உண்மையிருக்கவேண்டும் . நீயும் பிறரை 
வஞ்சிக்கலாகாது . பிறரும் உன்னை வஞ்சிக்க 
லாகாது . பிறர் பிறரை வஞ்சிப்பதையும் நீ இயன்ற 
வரை தடுக்கவேண்டும் . எல்லாப் பேறுகளைக்காட் 
டிலும் உண்மைப் பேறுதான் பெருமை கொண்டது . 
உண்மை தவங்களுக்கெல்லாம் உயிர் . 

உண்மை 


கட்டுரைக் கலை 


179 


சாஸ்திரங்களுக்கெல்லாம் வேர் . உண்மை இன்பத் 
திற்கு நல்லுறுதி . உண்மை பரமாத்துமாவின் 
கண்ணாடி . ஆதலால் , தமிழா , எல்லாச் செய்திகளி 
லும் உண்மை நிலவும்படி செய் . 

" தமிழா , எழுதிப் படிப்பதெல்லாம் மெய்யு 
மில்லை , எதிர் நின்று கேட்பதெல்லாம் பொய்யு 
மில்லை . முந்திய 

முந்திய சாஸ்திரந்தான் மெய் ; பிந்திய 
சாஸ்திரம் பொய் என்று தீர்மானம் செய்துகொள் 
ளாதே . காலத்துக்கும் உண்மைக்கும் எதிரிடையாக 
ஓர் கணக்கு ஏற்பட்டிருக்கிறதா ? தகப்பன் 
வெட்டிய கிணறு என்று சொல்லி மூடர்கள் உப்பு 
நீரைக் குடிக்கிறார்கள் ! என்று பஞ்சதந்திரம் நகைக் 


கிறது . 


" இன்பம் என்பது , இனிய பொருள்களுடன் 
உயிர் கலந்து நிற்பது . பெண் , பாட்டு , கூத்து 
முதலிய ரஸ வஸ்துக்களை அனுபவிப்பது . இவ்வின் 
பங்கள் எல்லாம் , தமிழா , உனக்கு நன்றாக அமை 
யும்படி பராசக்தி அருள் புரிக . 

. 

உன்னுடைய 
நோய்களெல்லாம் தீர்க . உனது வறுமை தொலைக . 
உனக்கு இனிமையும் அழகுமுடைய வஸ்துக்களெல் 
லாம் வசப்படுக , பஞ்ச பூதங்களும் உனக்கு வசப் 
படுக . நீ எப்பொழுதும் இன்பம் எய்துக . 


* 


மடை 


உறமலை அடிகளார் சில ஆங்கிலக் கட்டுரை 
களைத் தமிழாக்கம் செய்தது போன்றே தாகூரின் 
அழகிய வங்கக் 

கட்டுரைகள் சிலவற்றையும் 
தமிழாக்கம் செய்த பாரதியார் திறன் இங்கு நினைவு 
கூர்தற்குரியது . 


180 


ஆராய்ச்சிக் கட்டுரைகள் 


பாரதியாரை அடுத்துக் கட்டுரைக் கலையை 
வளர்த்துத் தமிழ் உலகின் வாழ்த்திற்கும் வணக்கத் 
திற்கும் உரியவர்களாகி இன்று வானுலகு புகுந்து 
விட்ட பெருமக்கள் பலர் . அவருள் சிறந்த சிலரைப் 
பற்றியுங்கூட தனித்தனியாகக் கருதற்கு ஈண்டு 
இடமில்லையாதலின் , அவர் தம் பெயர்ப்பட்டியலை 
மட்டுமேனும் நன்றியுடன் நினைவு கூர்வோமாக . 

1. நாவலர் சோமசுந்தர பாரதியார் 
2. ரா . இராகவையங்கார் 
3. மு . இராகவையங்கார் 
4. எல் . உலகநாதப் பிள்ளை 
5. கா . சுப்பிரமணியப் பிள்ளை 
6. பண்டிதமணி கதிரேசச் செட்டியார் 
7. நாவலர் ந . மு . வேங்கடசாமி நாட்டார் 
8. திருமணம் - செல்வக்கேசவராய முதலியார் 
9. மணி - திருநாவுக்கரசு முதலியார் 
10. கா . நமச்சிவாய முதலியார் 
11. எஸ் . வையாபுரிப் பிள்ளை 
12. மகிழ்நன் 
13. நீலாம்பிகை அம்மையார் 
14. இராஜேஸ்வரி அம்மையார் 
15. வ . ரா . 
16. டி . கே . சி . 
17. கல்கி 

மேலுள்ள பட்டியல் முழுமையானதன்று . எனி 
னும் , இருபதாம் நூற்றாண்டுத் தமிழ் இலக்கிய வர 
லாற்றில் கட்டுரைக் கலையை வளர்த்தோருள் குறிக் 
கத்தக்கவர்கள் இவர்கள் . இப்பெரியார்களுள் நாவலர் 


கட்டுரைக் கலை 


181 


பாரதியார் நடை சற்றுக் கடினமானது ; பழைய உரை 
யாசிரியர்கள் நடையைத் தழுவியது ; செறிவும் சிறப் 
பும் வாய்ந்தது ; கற்றார்க்குக் கழிபேருவகையளிப் 
பது . இவர்கள் எழுதிய ‘ தயரதன் குறையும் கைகேயி 
நிறையும் , திருவள்ளுவர் , சேரர் வஞ்சி , பழந்தமிழ் நாடு 
என்னும் நூல்கள் கட்டுரைக் கலை வளர்ச்சியில் 
கருதத்தக்க படைப்புகளாகும் . திரு . ரா . இராகவையங் 
கார் , திரு . மு . இராகவையங்கார் , நாவலர் - நாட்டார் , பண்டிதமணி , 
உலகநாதப் பிள்ளை , செல்வக் கேசவராய முதலியார் , திருநாவுக் 
கரசு முதலியார் , நமச்சிவாய முதலியார் , கா . சு . பிள்ளை , வையா 
புரிப் பிள்ளை ஆகியோர் பழந்தமிழ் மரபுக்குக் கேடின்றி 
இலக்கியக் கட்டுரைகளையும் ஆராய்ச்சிக் கட்டுரை 
களையும் எழுதுவதில் புகழ் பெற்றவர்கள் . மகிழ்நன் 
கட்டுரைகள் தமிழ் இலக்கிய வரலாற்றில் தனிச் 
சிறப்புப் பெறத்தக்கன . தமது கூர்ந்த அறிவும் 
ஆழ்ந்த நகைச்சுவையும் புலப்படக் கட்டுரைகளை 
எழுதியவர் மகிழ்நன் அவர்கள் . மகிழ்நன் கட்டுரைகள் , 
வடக்கும் தெற்கும் முதலாய அவர் நூல்களைக் கற்பார் 
தமிழ் மொழியில் இற்றை நாளில் சிறந்து வளர்ந்து 
வரும் நகைச்சுவைக் கட்டுரைகட்கு அவரே முன் 
னோடி என்பதை அறிவர் . மறைமலையடிக்ளாரின் 
திருமகளாராகிய திருவரங்கம் 

நீலாம்பிகை 
அம்மையார் அவர்கள் எழுதிய தனித்தமிழ்க் 
கட்டுரைகள் அடிகளாரின் தனித்தமிழ் இயக்கத் 
தின் தலைமைப் பரிசாகும் .46 திருவாட்டி ஈ . த . 

இவ்வுண்மைபற்றிய வரலாற்று விளக்கத்திற்குப் . 
பார்க்க : மறைமலையடிகள் வரலாறு - மறை -திருநாவுக்கரசு 
( 1959) - பக் . 29 , 299-325 . 


182 


ஆராய்ச்சிக் கட்டுரைகள் 


இராஜேஸ்வரி அம்மையாரின் இலக்கிய வளங் 
கொழிக்கும் விஞ்ஞானக் கட்டுரைகளோ அவ்வகை 
யில் ஈடு இணையில்லாதவை . விஞ்ஞானத்துறையில் 
தமிழ் வளர இவ்வம்மையார் செய்த தொண்டு 
அழியாப்புகழ் வாய்ந்தது ஆகும் . 

திரு . வ . ரா . அவர்கள் சிறப்பாக வாழ்க்கைச் 
சித்திரங்களை எழுதுவதில் தனிச்சிறப்புப் பெற்று 
விளங்கினார் . திரு. டி . கே . சி . அவர்கள் இலக்கியச் 
சுவைக் கட்டுரைகளைத் தமக்கே உரிய பாவத்தோடும் 
பாணி யோடும் எழுதுவதில் நிகரற்று விளங்கினார் . 
இவ்விருவரும் பழைய இலக்கண விதிகள் பற்றிக் 
கவலைப்படாதவர்கள் ; பேசுவது போலவே எழுத 
வேண்டும் என்ற கொள்கை படைத்தவர்கள் . எனி 
னும் , புதிய சிந்தனைக்கு முதலிடம் தந்தமையால் , 
இவர்கள் கட்டுரைகள் இலக்கிய அரங்கில் அழியா 
இடம்பெற்றன . 

திரு . கல்கி அவர்கள் பழைமைக்கும் புதுமைக்கும் 
பாலமிட்டவர்கள் ; தமிழ்ப் பெரியார் திரு . வி . க . 
அவர்களிடம் தாம் பெற்ற பயிற்சியை மறவாது 
பத்தியோடு தமிழ் வளர்த்த தகைமையாளர் . அருவி 
யின் வேகத்தோடு அறிவார்ந்த நகைச்சுவையையும் 
தம் கட்டுரைகளில் களிநடம் செய்ய வைத்த கல்கி 
ஆசிரியரின் எழுதுகோல் , தமிழர் எண்ணத்தில் 
தக்க இடம் பெற்றுவிட்டது . 

இவ்வாறு தமிழ் மொழியிற் கட்டுரைக் கலை 
நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாய் 
வளரச் செய்த பெருமக்களுள் பலர் மறைந்துவிட் 


கட்டுரைக் கலை 


183 


எ ன 


வ , 


டனர் . அப்பெருமக்கள் வரிசையில் தோன்றிக் 
கட்டுரைக்கலை மேலும் பல புதுமைகளையு 
பெருமைகளையும் பெறத் தம் வாழ்வைப் பயன் 
படுத்தி வரும் நல்லறிஞர்- அத்துறையில் உழைத்து 
மறைந்தோரினும் பலராய் 

இன்று நம்மிடையே 
மண்டியிருப்பவர் - எத்தனையோ பேர் . அவர்களைப் 
பற்றியெல்லாம் மின்னல் வேகத்தில் குறிப்பிடுதற் 
கும் இக்கட்டுரை இடந்தராது 
நம்மிடையே வாழும் அந்த நல்லோர் கூட்டத்தின் 
தலைவராய் - ஒன்றுக்கு மேற்பட்ட உயர்ந்த காரணங் 
களால் தமிழ் மக்கள் இதயத்தில் கலை வளர்க்கும் 
சான்றோர்களுள் தந்நிகரற்ற தலைவராய்ப் - போற் 
றப்பெறும் பெரியாரை மட்டுமேனும் ஈண்டு நன்றி 
யுடன் நினைவு கூர்தல் பொருத்தமுடையதாகும் . 
ஆண்டாலும் அறிவாலும் பட்டுணர்வாலும் மூத்து 
முதிர்ந்த அப்பெரியார் பேராசிரியர் டாக்டர் சேதுப் 
பிள்ளை அவர்களே ஆவர். அவர் தம் தமிழ் வாழ்வையும் 
அருள் நிறைந்த தொண்டையும் ஆராயும்போது , 
சங்க இலக்கியம் பயின்றார்க்குச் சிறுபாண் ஆற்றுப் 
படையுள் வரும் , 

எழுவர் பூண்ட ஈகைச் செந்நுகம் 
விரிகடல் வேலி வியலகம் விளங்க 

ஒருதான் தாங்கிய உரனுடை நோன் தாள் 48 
என்னும் அடிகள் நினைவுக்கு வருதல் இயற்கையே . 


47. பேராசிரியர் - டாக்டர் - ரா . பி.சே.அவர்கள் உயிருடன் 
இருந்த காலத்தில் எழுதப்பெற்றது . 

48. சிறுபாணாற்றுப்படை , 113-5 . 


184 


ஆராய்ச்சிக் கட்டுரைகள் 


கடந்த இரு தலைமுறைகளாகத் தமிழிலக்கியம் 
வாழ்வும் வளமும் பெறத் தொண்டாற்றிய பேராசிரி 
யர் அவர்கள் இதுகாறும் எழுதியுள்ள கட்டுரைகள் 
முந்நூற்றுக்கு மேற்பட்டன . திருவள்ளுவர் நூல் நயம் , 
‘சிலப்பதிகார நூல் நயம் , கடற்கரையிலே , தமிழ் இன்பம் , 
தமிழ் விருந்து , தமிழ் வீரம் , அலையும் கலையும் , வேலின் 
வெற்றி , ஆற்றங்கரையிலே என்னும் நூல்கள் இந்த 
நூற்றாண்டில் தமிழ் மொழி பெற்ற சிறந்த கட்டுரைச் 
செல்வங்களாகும் . பேராசிரியர் அவர்கள் கட்டுரை 
நடை எளிமையும் இனிமையும் நிறைந்தது ; கற்பார் 
உள்ளத்தைக் கொள்ளை கொள்ளும் உரனுடையது . 
அச்சிறப்பினைப் பேராசிரியர் கா.சு. பிள்ளை , அறிஞர் 
திரு . வி . க . போன்ற மறைந்த சான்றோர்கள் மன 
மாரப் போற்றியிருத்தலை முன்னவர் தம் தமிழ் 
இலக்கிய வரலாற்றுள்ளு பின்னவர்தம் 
வாழ்க்கைக் குறிப்புக ளுள்ளும் காணலாம் .19 

இதுகாறும் கட்டுரைக்கலையின் இறந்த காலம் 
பற்றியும் நிகழ்காலம் பற்றியும் கண்டோம் . இனி 
அதன் எதிர்காலம் பற்றியும் சிறிது சிந்திப்போம் . 
கடந்த கால் நூற்றாண்டாகத் தமிழ் மொழியில் 
கட்டுரைக்கலை வளர்ந்துவரும் நோக்கையும் போக் 
கையும் நுணுகி ஆராயுங்கால் , பரந்துபட்டதோர் 
எதிர் காலம் அதற்குக் காத்திருக்கிறது என்பது 
இனிது புலனாகும் . ஏறத்தாழ இருபத்தைந்துக்குக் 
குறையாத பொருள் பற்றி இன்று அது வளரத் 
தொடங்கியுள்ளது . அப்பொருள்களாவன : 
49. ( 1 ) இலக்கிய வரலாறு , பக் . ருச 0 , 

( 2 ) திரு . வி . க . வாழ்க்கைக் குறிப்புகள் , பக் . 212 . 


கட்டுரைக் கலை 


185 


1. அரசியல் 
2. இலக்கணம் 
3. இலக்கியம் 
4. உளவியல் 
5. கல்வெட்டு 
6. குழந்தை 
7. சமயும் 
8. சமூகம் 
9. சிந்தனை 
10. தத்துவம் 
11. தன் வரலாறு ( Auto - biography ) 
12. தொழில் 
13. கலைகள் 
14. கற்பனை 
15. புகலுரை ( Narrative essays ) 
16. புனைவுரை ( Descriptive essays ) 
17. பொருளியல் 
18. பொழிபுரை ( Written Speeches ) 
19. மானுடவியல் 
20. மொழி 
21. வரலாறு 
22. வாழ்க்க ஓவியம் 
23. வாழ்க்கை வரலாறு ( Biography ) 
24. விஞ்ஞானம் 
25. வேளானமை 

இவ்வகைக் கட்டுரைகளும் மேலும் பல புது 
வகைக் கட்டுனகளும் வருங்காலத்தில் பெருகும் 
என்ற நம்பிக்ைைய நமக்குத்தரும் கருவிகளுள் பல் 


186 


ஆராய்ச்சிக் கட்டுரைகள் 


மேலும் 


வகைத் தமிழ் இதழ்களும் அடங்கும் . 
சென்ற சில தலைமுறைகளாகத் தொடங்கி நன்றி 
யுள்ள தமிழ்மக்கள் அவ்வப்போது தாங்கள் போற் 
றும் நிலையங்களின் சார்பாகவும் புலவர்களின் 
பெயராலும் வெளியிட்டு வரும் சிறப்பு மலர்கள் 
வாயிலாகக் கட்டுரைக் கலையின் தரம் பெரிதும் 
உயர்ந்துள்ளது . சான்றாகப் பின் வரும் சில சிறப்பு 
மலர்களைக் குறிக்கலாம் . அவையாவன: 

( 1 ) டாக்டர் சாமிநாத ஐயர் சதாபிஷேக மலர் 
( 2 ) கரந்தைத் தமிழ்ச்சங்க வெள்ளி விழா மலர் 
( 3 ) பண்டிதமணி மணி மலர் 
( 4 ) மதுரைத் தமிழ்ச்சங்கப் பொன் விழா மலர் 
( 5 ) மேலைச் சிவபுரி சன்மார்க்கசபைப் பொன் 

விழா மலர் 
( 6 ) புதுவைக் கல்விக்கழகக் கட்டுரை 
( 7 ) மகாவித்துவான் மே . வீ . வே . மணிவிழா 

மலர் . 
இம்மலர்களைப் பற்றிக் குறிப்பிடும்போது கட் 
டுரைக்கலை வளர்ச்சிக்குப் பெருந்தணை புரிந்த சில 
அரிய இலக்கிய இதழ்கள் பற்றியேனும் நன்றியோடு 
குறிப்பிட வேண்டும் . அவையாவன: 

( 1 ) செந்தமிழ் 
( 2 ) கலாநிலையம் 
( 3 ) லோகோபகாரி 
( 4 ) ஆனந்தபோதினி 
( 5 ) குமரன் 


கட்டுரைக் கலை 


187 


கட்டுரைக்கலையின் வரலாறு பற்றியே பெரிதும் 
இக் கட்டுரையில் இதுவரை கருதி வந்துள்ளோம் . 
எனினும் கட்டுரைப் பண்பு பற்றி ஒருசிறு குறிப் 
பேனும் ஈண்டு பொறித்தல் தகும் . கட்டுரை 
எழுதுவது எப்படி என்னும் தலைப்பில் அறிஞர்கள் 
அவ்வப் போது கட்டுரைகள் வரைந்துள்ளனர் . 
அவற்றுள் குறிப்பிடத்தக்கவை திரு . இராஜாஜி , 
பேராசிரியர் துரை அரங்கனார் போன்றவர்கள் 
எழுதியுள்ளன வாகும் . இக்கட்டுரைகட்கு எல்லாம் 
பெரும்பகுதி அடிப்படையாய் விளங்குவது பன்ன 
ருஞ் சிறப்பிற் பவணந்தி முனிவர் நன்னூல் 
பொதுப்பாயிரத்தில் பத்துக் குற்றம் பற்றியும் பத் 
தழகு பற்றியும் பாடியருளிய இரு சூத்திரங்களே .50 

தமிழ் மொழியில் கட்டுரை நடை இளங்கோ 
அடிகள் காலத்து இருந்தது போன்றோ, இறையனார் 
அகப்பொருள் காலத்து இருந்தது போன்றோ- ஏன் ? 
சிவஞான முனிவர் காலத்து இருந்தது போன்றோ 
கூட இப்போது இல்லை . இன்றுள்ள நிலையும் இன் 
னும் பல்லாண்டுகள் கழித்து இருக்கும் என்று 
உறுதி சொல்ல முடியாது . காரணம் , கன்னித் தமிழ் 
சாகா வரம் பெற்றது ; காலத்துக்கேற்ற கோலம் 
கொள்ளும் கடப்பாடுடையது . இந்நீர்மை வாழும் 
மொழிகள் அனைத்திற்கும் இன்றியமையாது வேண் 
டுவதாகும் . அதனாலேயே உரையாசிரியர்கள் 
உரைக்கு உரையாசிரியர்களைத் தேடும் நிலை மாறிப் 
50. நன்னூல் -12,13 
51. An Introduction to the Study of Literature - W . H. Hudson 
( 1946 ) , p 335 . 


188 


ஆராய்ச்சிக் கட்டுரைகள் 


‘ பல்லை உடைக்கும் பண்டித நடை என்பதெல்லாம் 
போய்- கல்லையும் கனிவிக்கும் கன்னல் தமிழ் நடை 
இன்று மக்கள் மன்றில் அரசோச்சுகின்றது . வருங் 
காலத்தில் மொழிச் செம்மையே தகளியாக , இலக் 
கியச் சுவையே நெய்யாக , எளிமைப் பண்பே இடு 
திரியாக , சிந்தனையே சுடராகக் கொண்டு தமிழ்க் 
கட்டுரை விளக்கு ஏற்றப்படுதல் திண்ணம் . 

தமிழ் மொழி மிகு தொன்மை வாய்ந்தது . 
அதைச் சுட்டிக் காட்டும் கலங்கரை விளக்கே தொல் 
காப்பியம் . ஆராய்ச்சி அறிஞர் 5 வியந்து போற்றும் 
பெரும்பழமைசான்ற இந்நூலுள்ளேயே 53 கட்டுரைக் 
கலை யின் வித்தைக் கண்டோம் . பல நூற்றாண்டு 
களாய் அவ்வித்துக் கண்ட விளைவையும் ஒருமித்துப் 
பார்த்தோம் . நம் தலை முறையில் அக்கலையின் 
வளர்ச்சியால் கருத்து வேறுபாடுகட்குரிய இரு 
சிக்கல்கள் எழுந்துள்ளன . ஒன்று , தனித்தமிழ் 
பற்றியது ; மற்றொன்று பேச்சுத் தமிழும் எழுத்துத் 
தமிழும் ஒன்றாய் இருத்தல் வேண்டுமா வேண்டாவா 
என்பது பற்றியது . இவ்விரு சிக்கல்கள் பற்றியும் 
மொழிப் புலமையும் முற்போக்குணர்வும் படைத்த 
அறிஞர்கள் ஆராய்ந்து தெளிவுபடுத்தி உள்ளார் 
கள் .53 அவர்கள் கருத்துவழி நின்று , தனித்தமிழைப் 
பெரிதளவு போற்றியும் , பேச்சுத் தமிழின் கொச்சை 


52. The Antiquity of Tamil & Tholkappiar - Prof . S. Arumugha 
Mudaliar - Tamil Culture - Vol.II , Nos . 3 and 4. 

53. ( 1 ) மறுமலர்ச்சி உரை நடை - பேராசிரியர் 
பூ . ஆலால சுந்தரனார் , மதுரைத் தமிழ்ச்சங்கப் பொன் விழா 
மலர் . 

( 2 ) வளருந்தமிழ் - சோம . லெ . 


கட்டுரைக் கலை 


189 


நிலையைக் களைந்தும் பணி செய்தலே அறிவும் 
அறமுமாகும் . 

வெள்ளத் தனைய மலர்நீட்டம் ; மாந்தர்தம் 

உள்ளத் தனையது உயர்வு .251 
என்று பாடினார் வள்ளுவப் பெருந்தகையார் . இப் 
பொன் மொழியைப் பல் வேறு கருத்துகட்கும் 
பொருத்திப் பார்க்கலாம் . அந்த வகையில் கவிதைக் 
கலைக்கு அடுத்த நிலையில் கட்டுரைக் கலையை எந்தச் 
சமுதாயம் உணர்ந்து உவந்து போற்றுகின் றதோ , 
அந்தச் சமுதாயத்தின் அறிவு நிலை போற்றுதற்கு 
உரியதாகும் . காரணம் , சிறு கதையினும் தொடர் 
நிலைக்கதைகளினும் தரமுயர்ந்த கட்டுரைகளைப் 
படைத்தற்கு அறிவும் உணர்வும் ஒழுங்கும் உறுதி 
யும் தேவை . இப்பண்புகளைக் கொண்டு படைக்கப் 
பெறும் கட்டுரைக்கலையைப் போற்றவும் இப்பண் 
புடைய உள்ளங்கள் தேவை . எனவே , கட்டுரைக் 
கலையின் வளர்ச்சி சமுதாய அறிவின் உயர்ச்சி 
என்றும் கூறலாம் . 

இத்தகு பண்பு வாய்ந்த கட்டுரைக்கலை வருங் 
காலத்தில் மேலும் வளர்ச்சி பெறச் சில வழிகளையும் 
மேற்கொள்ளலாம் . சிறப்பாக , ( 1 ) உலகின் பல்வேறு 
மொழிகளிலும் வெளிவந்துள்ள - வெளி வரும் - தலை 
சிறந்த கட்டுரைகளை அவ்வப்போது தமிழில் ஆக்கி 
வெளியிடலாம் . ( 2 ) தமிழ் மொழியில் இது வரை 
வெளி வந்துள்ள சிறந்த கட்டுரைகளைப் பல்வேறு 
கோணங்களினின்றும் ஆராய்ந்து தேர்ந்து , ஒரு 

54. திருக்குறள் , 595 . 


190 


ஆராய்ச்சிக் கட்டுரைகள் 


பெருங்கட்டுரைக் களஞ்சியத்தைத் தொகுதி 
தொகுதியாகத் தொகுத்து வெளியிடலாம் . ( 3 ) புதுப் 
புது வகைகளில் கட்டுரைக் கலை வளரப் பல்வகை 
யான நன்முறைகளில் தமிழ் எழுத்தாளரை ஊக்கு 
விக்கலாம் . 

இன்னோரன்ன வகைகளில் எல்லாம் இன்றி 
யமையாததும் , உடனடியாக நடைமுறைக்குக் 
கொண்டுவர வேண்டியதுமாகிய ஒரு கடமை தமிழ 
கப் பல்கலைக்கழகங்களில் எம் . லிட் . , பிஎச்.டி . பட் 
டங்கட்காகத் தமிழர் - மொழி - இலக்கியம் - வரலாறு 
பண்பாடு- சமயம் : முதலியன பற்றி எழுதப்படும் 
ஆராய்ச்சியுரைகள் மட்டுமேனும் தமிழிலேயே எழு 
தப்படுமாறு விதிமரபு வகுக்கப்பட வேண்டும் . இவ் 
வாராய்ச்சியுரைகளின் மூலம் தமிழாக இருந்தால் 
தான் உயர் ஆராய்ச்சியும் ஓங்கும் ; செறிவையும் 
செம்மையையும் இரு கண்களாகக் கொண்டு , தமிழ்க் 
கட்டுரைக் கலையும் ஓங்கி உயரும் ; அசல் ஆங்கில 
மாகவும் நகலே தமிழாகவும் இருக்கும் குறையும் 
மறையும் . 

இவ்வாறெல்லாம் கண்ணும் கருத்துமாய்க் கட் 
டுரைக் கலையைப் போற்றி வளர்ப்போமானால் வருங் 
காலத்தில் தமிழ்க் கட்டுரை மேலும் தழைத்து உலக 
நாடுகள் போற்றும் உயர்வைப் பெறும் . 

ற 
மொழிகளிலிருந்து தலை சிறந்த கட்டுரைகளைத் 
தமிழில் ஆக்கி , அதனால் புத்தூக்கம் பெற்றுப் புதுப் 
புது வழிகளில் கட்டுரைகளைப் படைக்கும் நிலை மாறி , 
பொலிவுடனும் வலிவுடனும் நாம் படைக்கும் ஒளி 
நிறைந்த கட்டுரைகளை உலக அறிஞர் பலரும் தங்கள் 


கட்டுரைக் கலை 


191 


தங்கள் மொழிகளிலே ஆக்கம் செய்து போற்றும் 
நிலை ஏற்படும் . அந்நாளே திறமான புலமையெனில் 
வெளிநாட்டார் அதை 

வணக்கம் 

செய்தல் 
வேண்டும் , 5 என்ற பாரதியாரின் பாட்டுப் பயன் 
பெறும் பொன்னாளாகும் . 


55. பாரதியார் கவிதைகள் ( சென்னை அரசினர் வெளி 
யீடு ) , பக் . 37 . 


5 


பேராசிரியர் சேதுப்பிள்ளையவர்கள் 
பெருந்தமிழ்த்தொண்டு 
ஒர் ஆராய்ச்சி * 

( அ ) 
வாழ்க்கை நலன்கள் 
முன்னுரை: செந்தமிழுக்குச் சேதுப்பிள்ளை 1 
என்று போற்றினார் சுத்தானந்த பாரதியார் . இப் 
புகழுரை பல்லாற்றானும் பொருள் செறிந்த 
பொன்னுரையே என்பதைப் பேராசிரியர் சேதுப் 
பிள்ளையின் தமிழுருவான தொண்டு வாழ்க்கையை 
எண்ணிப் பார்ப்பவர் எவரும் எளிதில் உணர்ந்து 
இன்புறுவர் . செந்தமிழ்ப் பேச்சுக்கும் செந்தமிழ் 
எழுத்துக்கும் மட்டுமன்றி , செந்தமிழ் வாழ்வுக்குமே 
பேராசிரியர் அவர்கள் ஏறத்தாழ அரை நூற்றாண் 
டுக்காலம் ஆற்றியுள்ள அருந்தமிழ்த் தொண்டு 
தமிழக வரலாற்றில் பொன்னெழுத்துகளால் 
பொறிக்கத் தகும் . பேராசிரியர் ஆற்றிய தொண் 
டின் பயனையும் பெருமையையும் , பேராசிரியர் 
டாக்டர் 

மு . வரதராசனார் அவர்கள் உண்மையும் 
உணர்ச்சியும் கலந்த உரைகளால் ஏழு ஆண்டுகட்கு 

* பேராசிரியர் - டாக்டர் ரா . பி . சே . அவர்கள் வெள்ளி 
விழா நினைவு மலரில் வெளியிடப் பெற்றது . 

1. தமிழின்பம் ( 1959 ) -சேதுப்பிள்ளை , முன்னுரை , பக் .V. 


பேராசிரியர் சேதுப்பிள்ளையவர்கள் பெருந்தமிழ்த்தொண்டு 


1931 


முன்பே கோவை மாநகரில் பூ . சா . கோ . கலைக் 
கல்லூரியில் நிகழ்த்திய கலைவிழாப் பேச்சொன்றில் 
எடுத்து விளக்கியுள்ளமை ஈண்டு நினைந்து மகிழ்தற் 
குரியது . டாக்டர் மு . வ . அவர்கள் வாசகம் வரு 
மாறு : 

தமிழ் இலக்கிய அரங்கிலே மாறுதல் செய்தார் 
சேதுப்பிள்ளை. சென்னையிலே இலக்கியக் கூட்டங் 
களானால் 50 பேர் வந்துகொண்டிருந்தனர் . தம் 
முடைய சொற்பொழிவுகளின் மூலம் 50 - ஐ 50,000 
ஆக்கித் தந்தவர் அவர் . தமிழுக்கு ஒரு நல்லது 
என்றால் , அவர் உடலிலே தெம்பு ; முகத்திலே 
உவகை . தமிழுக்கு ஓர் இடையூறு என்றால் , அவர் 
உடலிலே தளர்ச்சி ; முகத்திலே கவலை . இப்படியாக 
அவர் தமிழைத் தம் வாழ்வோடு வாழ்வாக இணைத்து 
வாழ்கிறார் .? 

இராசவல்லிபுரம் : இத்தகு பெருமை வாய்ந்த 
பேராசிரியரின் வாழ்க்கை இற்றைக்கு அறுபத் 
தைந்து ஆண்டுகட்கு முன்னே திக்கெல்லாம் புக 
ழும் திருநெல்வேலிக்கு அண்மையில் அமைந்துள்ள 
அழகிய சிற்றூராகிய இராசவல்லிபுரத்தில் அரும் 
பியது . பொருநை ஆற்றங்கரையில் பொலிவுடன் 
விளங்கும் இராசவல்லிபுரம் இயற்கை அமைதியும் , 
இறையருளும் , வரலாற்றுச் சிறப்பும் நிரம்பப் 
படைத்த பெருமை உடையது . இவ்வுண்மையைப் 
பிறந்த மண்ணின் பெருமைபேசும் நன்றி சான்ற 
நல்லுள்ளத்தோடு பேராசிரியர் அவர்களே தமது 

பி . எஸ் . ஜி . கல்லூரிக் கலை மலர் ( 1954 ) , பக்-58 . 


2 . 


13 


194 


ஆராய்ச்சிக் கட்டுரைகள் 


அழகிய கட்டுரை ஒன்றிலே ஆர்வத்தோடு குறிப் 
பிடுதலைக் காணலாம் . அச்சொல்லோவியம் வரு 
மாறு : 

" பொருநையாற்றின் கரையிலே செப்பறை 
என்றொரு தலம் உண்டு; தனியே அதற்கொரு நலம் 
உண்டு . சோலையும் வயலும் சூழ்ந்த அத்திருப்பதி 
யில் தனக்குவமையில்லாத் தலைவன் தன்னந்தனிய 
னாய்த் தாண்டவம் புரிகின்றான் . 

“ இத்தகைய செப்பறையைச் சேர்ந்த சிற்றூர் 
இராசவல்லிபுரம் எனப்படும் . பயிர்த்தொழில் செய் 
யும் கார் காத்த வேளாளர் பண்புற்று வாழும் அவ் 
வூரில் அகிலாண்ட நாயகி கோயில் கொண்டுள்ளாள் . 
அவ்வம்மையை மதுரத் தமிழா ற்பாடினார் மாதவச் 
சிவஞான முனிவர் . 
அருள் ஞான வாரியே ! ராசைமே வியசெல்வ 

அகிலாண்டம் என்னும் அரசே ! 
என்பது அவர் திருவாக்கு . 

பெருமாள் பிள்ளை - சொர்ணம்மாள் : சிறப்பு 
வாய்ந்த இச்சிற்றூரில் கார்காத்த வேளாளர்குடியில் 
தோன்றிச் சீர் பெற வாழ்ந்த செம்மல் பெருமாள் 
பிள்ளை 

என்பவராவர் . குடிப்பண்புக்கு ஏற்ப 
வேளாண் வாழ்க்கையில் விருப்பும் சிவ வழிபாட்டில் 
தணியா வேட்கையும் கொண்டு விளங்கிய சான்றோர் 
அவர் . அவர்தம் இனிய வாழ்க்கைத் துணைவியாரே 
நம் பேராசிரியரைப் பெற்றெடுத்துப் பெரும்புகழ் 
3. ஆற்றங்கரையினிலே ( 1961 ) , பக் , 215 . 
ஊரும் பேரும் ( 1950 ) , பக் , 103-4 . 


பேராசிரியர் சேதுப்பிள்ளையவர்கள் பெருந்தமிழ்த்தொண்டு 


195 


கொண்ட சொர்ணம்மாள் . பெயருக்கேற்ற பண்பு 
படைத்த இப்பெற்றோர்கள் வரமிருந்து 

பெற்ற 
பிள்ளையே நம் பேராசிரியர் . ஆம் . வரமிருந்து 
என்று சொல்வது வெற்று உபசாரம் அன்று . 
உண்மையாகவே அப்பெற்றோர் வரம் கிடந்தனர் . 
காரணம் , பேராசிரியருக்கு முன் பிறந்த பதினொரு 
பிள்ளைகளையும் காலனுக்குப் பறிகொடுத்துக் கலங்கி 
யிருந்தனர் அச்சான்றோர் . அந்நிலையில் பெற்றோர் 
துயர் தீர்க்கும் ஒரு மருந்தாய் - பிறந்த நாட்டின் 
பிணி தீர்க்கும் பெருமருந்தாய் - 1896 - ஆம் ஆண்டில் 
பிறந்தவரே நம் பேராசிரியர் . ஒரு குலத்துக்கு ஒரு 
மைந்தராய்த் தோன்றிய பிள்ளையை உயிரெனப் 
போற்றி வளர்த்தார் இன்று மைந்தர் புகழை எல் 
லாம் தம் புகழாய்க் கொண்டு விளங்கும் அன்னையார் 
சொர்ணம்மாள் அம்மையார் . அந்த ‘ முன்னறி 
தெய்வம் காட்டிய பேரன் பில் ஊறி வளர்ந்த 
பேராசிரியர் உள்ளத்தில் பிள்ளைப்பருவம் முதலே 
தமிழன்பும் தாயன்பும் போட்டியிட்டு வளர்ந்தன . 

கல்விப் பயிற்சி : பேராசிரியர் அவர்களது 
எழுத்துப் பயிற்சி இராசவல்லிபுரத்துத் திண்ணைப் 
பள்ளிக்கூடத்திலேயே தொடங்கியது . அப்பயிற்சி 
யில் தேர்ச்சியுற்ற பின்னர் , நம் பேராசிரியர் ஐந் 
தாம் வகுப்பு முதல் பத்தாம் வகுப்பு வரை பாளையங் 
கோட்டை அர்ச் . சேவியர் உயர்நிலைப் பள்ளியிலும் , 
இடைக்கலை வகுப்பின் இரண்டாண்டுகளையும் திரு 
நெல்வேலி இந்துக் கல்லூரியிலும் , இளங்கலை 
4. துன்முகி ஆண்டு , மாசித் திங்கள் , பூச நல்லோரை . 

St. Xavier s High School . 
6. Intermediate, 7. M , D. T. Hinda College , Tirunelvely 


196 


ஆராய்ச்சிக் கட்டுரைகள் 


வகுப்பின் 8 இரண்டாண்டுகளையும் சென்னைப் பச்சை 
யப்பர் கல்லூரியிலும் பயின்று வெற்றி பெற்றார் . 
அக்காலத்தில் பேராசிரியர் அவர்களுக்குத் தமிழ் 
கற்பித்த ஆசிரியர்களுள் தலை சிறந்தவர் இருவரா 
வர் : ஒருவர் , உயர்நிலைப் பள்ளியில் தமிழாசிரியராய் 
விளங்கிய திரு . சுப்பிரமணியப் பிள்ளை ; மற்றொரு 
வர் , இந்துக் கல்லூரித் தமிழாசிரியராய் விளங்கிய 
தொல்காப்பிய வல்லுநர் திரு . சிவராமப் பிள்ளை . 
ஆங்கிலமும் தமிழும் வல்ல அவரே பிள்ளை அவர்கள் 
பின்னாள்களில் சிறந்த தமிழ்ப்புலமை பெற 
வித்திட்டு வாழ்த்தியவர் . 

பேராசிரியர் அவர்கள் மாணவ வாழ்க்கை 
யிலேயே பெரும்புகழுடன் திகழ்ந்தார் ; சிறப்பாகத் 
தமிழ்த் தேர்வுகளிலும் தமிழ்ப் பேச்சுப் போட்டி 
களிலும் தமிழ்நலத் தொண்டுகளிலும் தலை சிறந்து 
விளங்கினார் . சென்னைப் பச்சையப்பர் கல்லூரியில் 
இளங்கலை வகுப்பில் பயின்று கொண்டிருந்தபோது 
நடைபெற்ற பேச்சுப்போட்டி ஒன்றில் சிறப்பாகப் 
பேசிப் புகழ்பெற்றமையே பிள்ளை அவர்களின் பிற் 
கால நல்வாழ்விற்கு வித்திட்டது எ னல் மிகை 
யாகாது . அப்பேச்சுப் போட்டியில் பிள்ளை அவர் 
களின் சொற்றிறம் கண்ட அந்நாள் பச்சையப்பர் 
கல்லூரி ஆங்கிலப் பேராசிரியர் உயர்திரு. கே . பி . 
இராமநாதன் அவர்கள் , கூடுதலான சம்பளம் 
கொடுத்துப் பிள்ளை அவர்களைப் பச்சையப்பர் கல் 
லூரித் தமிழ்த்துறையில் சிற்றாசிரியராய்ப் பணிரி 

8. B. A, 
9. Tutor- என்ற ஆங்கிலச் சொல்லிற்குச் சிற்றாசிரியர் 

என்று தமிழாக்கம் கண்டவரும் நம் பேராசிரியரே . 


பேராசிரியர் சேதுப்பிள்ளையவர்கள் பெருந்தமிழ்த்தொண்டு 


197 


புரியும்படி ஏற்பாடு செய்தார் . அப்போது பச்சை 
யப்பர் கல்லூரியில் தமிழ்த்துறைத் தலைவராய் விளங் 
கிய பெருந்தகையார் 

திருமணம் - செல்வக்கேசவ 
ராயர் . தமிழுக்குக் கதியாவார் கம்பரும் திருவள் 
ளுவருமே என்ற அழகிய கருத்தை வெளியிட்டும் ,, 
அருந்தமிழ்க் கட்டுரைகள் பல வரைந்தும் , பன்னூறு 
மாணவர்களைத் தமிழமுதூட்டி வளர்த்த பெருமானா 

செல்வக்கேசவராயரின் சீரிய தலைமையில் 
தொண்டாற்றும் பேற்றினைப் 

பேற்றினைப் பெற்ற சேதுப் 
பிள்ளை அவர்களின் ஆசிரிய வாழ்க்கை , சென்னைப் 
பச்சையப்பர் சல்லூரித் தமிழ்த் 

துறையில் 
தொடங்கியது எண்ணி எண்ணி மகிழ்தற்குரியது . 
தலைசிறந்த கொடையாளராகிய பச்சையப்பர் புகழ் 
பரப்பும் அறநிலையத்தில் தொடங்கிய பேராசிரியர் 
பணி , நாளும் பொலிவு பெற்று , இன்று தமிழகம் 
தலைவணங்கும் நிலை எய்தியுள்ளது . 

சிற்றாசிரிய 
ராய்ப் பணி புரிந்த காலத்திலேயே கலை பயில் 
தெளிவும் கட்டுரை வன்மையும் கடமை உணர்வும் 
மிகுதியாகப் படைத்திருந்த பிள்ளை அவர்களிடம் 
அந்நாளில் தமிழ் கற்ற மாணவர்களுள் ஒருவரே 
புகழ் பெற்ற உயர்மன்ற நடுவராய் ஒளிர்ந்து அண் 
மையில் ஓய்வு பெற்ற உயர் நடுவர் என் . சோம 
சுந்தரம் அவர்கள் . 

வழக்கறிஞர் -- நகராட்சித் துணைத்தலைவர் :: 
பேராசிரியர் அவர்கள் சென்னைப் பச்சையப்பர் 
கல்லூரியில் சிற்றாசிரியராய்ப் பணி புரிந்தபோதே 
சட்டக் கல்லூரியிலும் மாணவராய்ச் சேர்ந்து சட்டக் 
கலை பயின்றார்கள் . அந்நாளில் சென்னைப் பச்சை 


198 


ஆராய்ச்சிக் கட்டுரைகள் 


யப்பர் கல்லூரிக்கு 

அண்மையிலேயே சட்டக் 
கல்லூரி அமைந்திருந்தது இங்கு நினைவு கூர்தற்குரி 
யது . இன்று பச்சையப்பர் உயர்நிலைப்பள்ளி 
மட்டும் இருக்கும் இடமே அன்று பச்சையப்பர் கல் 
லூரியும் இருந்த இடம் . 1940 - ஆம் ஆண்டிலேதான் 
சென்னைப் பச்சையப்பர் கல்லூரி நம் அருமைத் 
துணைவேந்தர் பெருந்தகையார் சர் . ஏ . எல் . முதலியார் 
அவர்கள் தலைமை சான்ற பெருமுயற்சியால் நகரத் 
தின் நெருக்கடி நிறைந்த சூழ்நிலையிலிருந்து நீங்கிச் 
சேத்துப்பட்டில் சிறப்பிடம் பெற்றது .10 சட்டக் 
கல்லூரியில் இரண்டாண்டுப் பயிற்சியை வெற்றி 
யுடன் முடித்த பின்னர் , பிள்ளை அவர்கள் , காலஞ் 
சென்ற வழக்கறிஞர் பெருந்தகையும் முன்னாள் 
சென்னை மாநில அமைச்சருமாகிய உயர் திரு . எஸ் . 
முத்தையா முதலியார் அவர்களிடம் தொழிற்பயிற்சி 
பெற்றார்கள் ; அதன் பின்னர் வழக்கறிஞர் தொழிலை 
வளம்பெற நடத்தத் தமது சொந்த ஊராகிய திரு 
நெல்வேலிக்குச் சென்றார்கள் . அங்கே சில ஆண்டு 
கள் அத்தொழிலைச் சிறப்புடன் நடத்திய பிள்ளை 
அவர்கட்கு அத்தொழிலிலும் பெரும்புகழ் கிட்டியது . 
மேலும் , அந்தச் சில ஆண்டுகளிலேயே அவர்கள் 
கூர்த்த மதியையும் ஒழுக்க உயர்வையும் நன் 
குணர்ந்த நெல்லை நகர மக்கள் அவரை அந்நகரின் 
நகராட்சி மன்றத்திற்குத் தேர்ந்தெடுத்தது மட்டு 


10. It was during the presidentship of Dr. A , Lakshmana 
swami Mudaliar that the new buildings at Chetput rose upin the 
course of 18 months as if at the touch of a magic wand , and the 
college was shifted to its new habitation . -- Dr. T. M. P. Mahadevan 
( Pachaiyappa s College, Madras- Centenary Commemoration Book 
1942 - p . 95 ) . 


பேராசிரியர் சேதுப்பிள்ளையவர்கள் பெருந்தமிழ்த்தொண்டு 


199 


மன்றி , அப்போது அந்நகராட்சியின் முதல் துணைத் 
தலைவராகவும் தேர்ந்தெடுத்தார்கள் . அக்காலத்தில் 
இப்பதவிக்கு இருந்த சிறப்புச் சிறிதன்று . இரு 
பத்து மூன்று ஆண்டு இளைஞராயினும் பிள்ளையவர் 
கள் நகராட்சியில் பொறுப்பேற்ற ஒரு சில ஆண்டு 
களிலேயே பொதுநலப் பணியில் ஈட்டிய புகழ் 


பெரிது . 


மீண்டும் தமிழாசிரியர் தொழில் - அண்ணாமலைப் 
பல்கலைக் கழகத்தில் இந்நிலையில் வழக்கறிஞர் 
தொழிலில் நம் பேராசிரியர் வாழ்க்கை வளங்காண் 
பதினும் தமிழாசிரியர் தொழிலில் புண்ணியம் 
திரட்டுவதே சாலச்சிறப்புடையது என்று கருதினான் 
தில்லை அம்பலவன் . அவன் திருவருளால் நெல்லை 
நீங்கித்தில்லையின் எல்லையில் அமைந்த அண்ணாமலைப் 
பல்கலைக் கழகத்தில் தமிழ் விரிவுரையாளராய் 
அமர்ந்தார் சேதுப்பிள்ளை . பேராசிரியர் கா . சுப்பிர 
மணியப் பிள்ளை , விபுலானந்த அடிகளார் , நாவலர் 
சோமசுந்தர பாரதியார் ஆகிய மூவர் தலைமையிலும் 
பிள்ளை அவர்கள் ஆறு ஆண்டுகள் அருந்தமிழ்ப் 
பணி ஆற்றினார்கள் . 

திருநெல்வேலியில் வழக்கறிஞராய் இருந்த 
போதும் அண்ணாமலைப் பல்கலைக் கழகத்தில் விரி 
வுரையாளராய் இருந்த நாள்களிலும் பேராசிரியர் 
எழுதிய மிகச் சிறந்த நூல்களே ‘ தமிழ் நாட்டு நவ 
மணிகள் , திருவள்ளுவர் நூல் நயம் , சிலப்பதிகார 
விளக்கம் , கால்டுவெல் ஐயர் சரிதம் என்பவை ; 
இந்நூல்களின் சிறப்பும் நூலாசிரியர் புகழும் பேரா 


200 


ஆராய்ச்சிக் கட்டுரைகள் 


சிரியர் கா . சு . பிள்ளை அவர்களால் இலக்கிய வர 
லாற்றிலேயே பொறிக்கப் பெற்றுள்ளன என்றால் 
வேறு புகழுரையும் வேண்டுமோ ? 

சென்னைப் பல்கலைக் கழகத்தில் : அண்ணாமலை 
யில் ஆறு ஆண்டுகள் 3 பணியாற்றிப் பெரும்புக 
ழுடன் விளங்கிய பேராசிரியர் அவர்கள் , 1936 - ஆம் 
ஆண்டு , ஆகஷ்டு திங்கள் முதல் தலைமைத் தமிழ் விரி 
வுரையாளராய்ச் சென்னைப் பல்கலைக் கழகத்தில் 
பொறுப்பேற்றார்கள் . அப்போது தமிழ்த் துறைத் 
துணைப் பேராசிரியராயும் தமிழ்த் துறைத் தலைவ 
ராயும் 5 விளங்கிய திரு . எஸ் . வையாபுரிப் பிள்ளை 
அவர்களுடன் ஒத்துழைத்துச் சென்னைப் பல்கலைக் 
கழகத்தின் சார்பில் வெளியிடப் பெற்ற தமிழ்ப் 
பேரகராதியின் இணைப்புத் தொகுதியை இனிது 
முடிக்கத் துணை புரிந்தார்கள்.16 

பல வகைப் பணி : சென்னைப் பல்கலைக் கழ 
கத் தமிழ்த் துறையில் சேர்ந்த பின் பிள்ளை அவர் 
கள் பெருந்தமிழ்த் தொண்டால் சென்னைப் பல் 
கலைக் கழகம் மட்டுமே அன்றி , சென்னை மாநகரும் 
செந்தமிழ் நாடும் புத்தொளி பெற்றன . சேதுப் 
பிள்ளையவர்களின் பேச்சைக் கேட்கச் சென்னை 
மாநகர மக்களும் செந்தமிழ் நாட்டு மக்களும் கூட்டம் 
கூட்டமாய்க் கூடினார்கள் . ‘ தமிழில் பேசுவது 


11. First Manicipal Vice -Chairman . 
12 . இலக்கிய வரலாறு - கா . சு . பிள்ளை ( 1930 ) , பக் .540 . 
13. 1930--1936 
14. Senior Lecturer in Tamil 
15. Reader and Head of the Dept. of Tamil 
16. Tamil Lexicon - Supplement ( 1939 ) , P. V. 


பேராசிரியர் சேதுப்பிள்ளையவர்கள் பெருந்தமிழ்த்தொண்டு 


201 


தாழ்வு என்று அந்நாளில் இருந்த சூழ்நிலையைப் 
பேராசிரியர் அவர்கள் தமது எடுப்பான தோற்றத் 
தாலும் மிடுக்கான பேச்சாலும் அறவே மாற்றியரு 
ளினார்கள். ஆங்கில உடை அணிந்து அருந்தமிழில் 
சொற்பொழிவு செய்த பேராசிரியர் அவர்களின் பேச் 
சைக் கேட்கக் கல்லூரி இளைஞர்களும் அலுவலக 
ஆணையாளர்களும் போட்டியிட்டுக்கொண்டு மன்றங் 
களில் குழுமினார்கள் . அக்காட்சியைக் கண்ட பிள்ளை 
அவர்கள் அடைந்த மகிழ்ச்சிக்கு ஓர் அளவில்லை . 
வான் கண்ட வண்ணமயில் போலத் தமிழர் கூட்டம் 
மகிழப் பிள்ளையவர்கள் களிகொண்டு தமிழ் மழை 
பொழிவார்கள் . அவ்வாறு அவர்கள் அந்நாள்களில் 
பொழிந்த சொற்பொழிவால் விளைந்த வெள்ளப் 
பெருக்கின் விளைவு இந்நாளில் விளைந்துள்ள தமிழ் 
வளத்திற்குத் தலையாய காரணங்களுள் ஒன்று 
என்றால் , அது ஒரு சிறிதும் மிகையாகாது . இந்த 
வகையில் பேராசிரியர் அவர்கள் சென்னை மாநகரில் 
ஒய் . 

எம் . சி . ஏ . வில் நடத்திய கம்ப ராமாயணச் 
சாற்பொழிவுகளையும் , ஒய்.எம் . ஐ . ஏ . வில் நடத் 
திய சிலப்பதிகாரச் சொற்பொழிவுகளையும் , கந்த 
கோட்டத்தில் நடத்திய கந்தபுராணச்சொற்பொழிவு 
களையும் , தங்கசாலையில் நடத்திய திருக்குறட்சொற் 
பொழிவுகளையும் சிறப்பாகக் குறிப்பிட வேண்டும் . 

ஆராய்ச்சிக் கட்டுரைகள் : மேடைப் பேச் 
சால் தமிழுணர்ச்சியையும் தமிழறிவையும் பெருக் 
கியதைப்போன்றே பிள்ளை அவர்கள் தமது ஆராய்ச் 
சித் திறனாலும் எழுத்தாற்றலாலும் கட்டுரைக் கலை 
யையும் தமிழாராய்ச்சித் துறையையும் வளர்த்து 


202 


ஆராய்ச்சிக் கட்டுரைகள் 


வாழ்வித்தார்கள் . பேராசிரியர் அவர்கள் சென் 
னைப் பல்கலைக் கழகத்தில் தொண்டாற்றிய கடந்த 
25 ஆண்டு எல்லையில் பல்கலைக் கழக வெளியீடாக 
வும் , பல்கலைக் கழக இசைவோடும் வெளியிட்ட 
தமிழ் நூல்கள் இருபத்தொன்று ஆகும் . இவையன்றி , 
சென்னைப் பல்கலைக் கழகக் கிழக்கு நாடுகட்கலை 
ஆய்வு மலரில் 18 ஆங்கிலத்தில் வரைந்த ஆராய்ச்சிக் 
கட்டுரைகள் ஒன்பது ; 19 தமிழில் வரைந்த ஆராய்ச் 
சிக் கட்டுரைகள் இரண்டு 20 பேராசிரியர் அவர்கள் 
1955 - ஆம் ஆண்டு அண்ணாமலைப் பல்கலைக் கழகத் 
தில் கூடிய அனைத்திந்தியக் கிழக்கு நாடுகட்கலை 
ஆராய்ச்சி மாநாட்டுக்குத் தலைமை தாங்கி நிகழ்த்திய 
பேருரை சென்னைப் பல்கலைக் கழக 1954-55 - ஆம் 
ஆண்டுகட்குரிய கிழக்கு நாடுகட்கலை ஆய்வு மலரில் 
வெளியிடப் பெற்றுள்ளது .21 இவையே அன்றி , 
இந்த நூற்றாண்டின் சிறந்த வெளியீடாகிய தமிழ்க் 
கலைக்களஞ்சியத்தில் பேராசிரியர் அவர்கள் வரைந் 
துள்ள கட்டுரைகள் ஐந்து .22 அவ்வப்போது வெளி 
யிடப் பெற்ற புகழ் பெற்ற இதழ்களின் ஆண்டு 
மலர்களிலும் , சிறப்பு மலர்களிலும் , பெருமக்கள் 
பாராட்டு மலர்களிலும் பேராசிரியர் அவர்கள் 
வரைந்த கட்டுரைகளுள் சிறப்பானவை பதின் மூன்று . 
இவற்றுள் ஆறு தமிழ் ; ஏழு ஆங்கிலம் . பெருமை 
சான்ற இப் பணியே அன்றிப் பேராசிரியர் 

17. இணைப்பு -1. பார்க்க 
18-21 . இணைப்பு- II . பார்க்க 
22. இணைப்பு- ||| . பார்க்க 
23. இணைப்பு- IV . பார்க்க 


23 


பேராசிரியர் சேதுப்பிள்ளையவர்கள் பெருந்தமிழ்த்தொண்டு 


203 


அவர்கள் தமது பல்கலைக் கழக வாழ்க்கையில் மகிழ் 
வுடன் ஈடுபட்டது அனைத்திந்தியக் கிழக்கு நாடுகட் 
கலை ஆராய்ச்சி மாநாட்டுப் பணியே ஆகும் . பிள்ளை 
அவர்கள் 1937 - ஆம் ஆண்டு தொடங்கி , 1955 - ஆம் 
ஆண்டுவரை இரண்டாண்டுகட்கு ஒருமுறை நடை 
பெறும் அம்மாநாட்டில் ஏழு முறை கலந்துகொண்டு 
பயனுடைய ஆராய்ச்சி உரைகளை நிகழ்த்தினார்கள் .24 
1955 - ஆம் ஆண்டில் அண்ணாமலைப் பல்கலைக் கழகத் 
தில் கூடியமாநாட்டில் திராவிடப் பகுதிக்குத் 
தலைமை தாங்கியும் சிறப்பித்தார்கள் . 

அகராதி-- ஆராய்ச்சிப் பணி : அடுத்துப் 
பேராசிரியர் அவர்கள் பல்கலைக் கழக வாழ்க்கை 
யில் செய்த சிறப்பு வாய்ந்த பணிகள் நான்கு . 
முதலாவது , 1954 - ஆம் ஆண்டில் வெளியிடப் பெற்ற 
‘ தமிழ்ச் சுருக்க அகராதி க்குத் துணை புரிந்தமை .25 
இரண்டாவது , மொழி இலக்கிய நலம் கருதி நிபுணர் 
நுழைபுலக் குழுக்கள் ஏழில் இருந்து தொண்டாற் 
றியமை .26 மூன்றாவது , முதலில் சென்னைப் பச்சை 
யப்பர் கல்லூரியிலும் பின்னர்ச் சென்னைப் பச்சை 
யப்பர் கல்லூரி - சென்னை மாநிலக் கல்லூரி ஆகிய 
இரு கல்லூரிகளிலும் பயிற்சி பெற்ற தமிழ் ஆனர்ஸ் 
-எம் . ஏ . வகுப்பு மாணவர்கட்குச் சிறப்பு வகுப்புகள் 
நடத்தியமை . நான்காவது , பல்கலைக் கழகத் துறை 
யில் உள்நாட்டு - அயல் நாட்டு ஆராய்ச்சி மாணவர் 

24. இணைப்பு - V. பார்க்க 
25 . பார்க்க : Annals of 0. R. Centenary number - Vol . 

XIII -Part 1 [ -p . VIII . 
26 . 

இணைப்பு - VI . பார்க்க 


204 


ஆராய்ச்சிக் கட்டுரைகள் 


கட்கு வழி காட்டித் துணை புரிந்தமை . பேராசிரியர் 
அவர்களிடம் ஆராய்ச்சித் துறையில் பயிற்சி பெற்ற 
மாணவர்களுள் இது வரை ஒருவர் டி . லிட் பட்டமும் , 
மற்றொருவர் பி . எச்.டி. பட்டமும் , பலர் எம் . லிட் . 
பட்டமும் பெற்றுள்ளனர் . பேராசிரியர் அவர்களி 
டம் பயிற்சிபெற்ற அயலக அறிஞர்களுள் குறிக்கத் 
தக்கவர் இங்கிலாந்து நாட்டு டாக்டர் - மார் அவர் 
களும் பிரஞ்சு நாட்டு அருள் . சீராக அவர்களும் 


ஆவர் 28 


பேராசிரியர் அவர்களது பல்கலைக் கழக வாழ்க் 
கையைக் கருதும்போது தோன்றும் மிகப் பெரிய 
சிறப்பு , அவர்கள் தமது கால் நூற்றாண்டுக் காலத் 
தொண்டில் தமிழ்த் துறைக்கு மட்டுமன்றிச் 
சென்னைப் பல்கலைக் கழக இந்திய மொழித் துறை 
கள் அனைத்திற்கும் வழி காட்டியாயும் துணைவராயும் 
விளங்கிய திறமும் , தென்னாட்டுப் பல்கலைக் கழகங் 
கள் பலவற்றின் தமிழ்த்துறையும் செழிக்கப்பல்லாற் 
றானும் துணை புரிந்த சீர்மையுமே ஆகும் . சென்னைப் 
பல்கலைக் கழகத்தைப் பொறுத்த வரையில் சிறப் 
பாகக் குறிக்கத் தக்கன , அவர்கள் முயற்சியாலும் 
துணையாலும் வெளி வந்த திராவிடப் பொதுச் 
சொற்கள் , திராவிடப் பொதுப் பழமொழிகள் 
ஆகிய இரண்டுமாகும் .29 

27. இணைப்பு vii பார்க்க 

28. பார்க்க , Annals of 0.R - centenary number Vol . XIIT 
part II - p . VIII - X 
29. I. Dravidian Common Vocabulary- ( 1959) Published by the 

Madras University 
II . Common Dravidian Proverbs1956 - published by S. L. B. T. 


-...... 


பேராசிரியர் சேதுப்பிள்ளையவர்கள் பெருந்தமிழ்த்தொண்டு 


205 


இதுகாறும் குறித்த ஒரு சில குறிப்புகளா 
லேயே சிற்றாசிரியர் , வழக்கறிஞர் , நகராட்சித் 
துணைத்தலைவர் , விரிவுரையாளர் , தலைமை விரிவுரை 
யாளர் , துணைத் தமிழ்ப் பேராசிரியர் , பேராசிரியர் 
என்று விரிவடைந்த பிள்ளை அவர்களது வாழ்க்கை 
ஓயாத உழைப்பு நிறைந்த வாழ்க்கை - சலியாத 
தொண்டு நிறைந்த வாழ்க்கை என்பது இனிது புல 
னாகும் . அடுத்துப் பண்பும் பயனும் செறிந்த அவர் 
தம் வாழ்வின் அழியா அடையாளங்களாய் விளங் 
கும் நூல்களால் தமிழ் மொழியும் தமிழ் இலக்கியமும் 
தமிழ் மக்களும் பெற்ற பெருஞ்சிறப்புகளை ஒரு 
சிறிது ஆராய்வோம் : 


( ஆ ) 
புலமை நலன்கள் 
நூல் வகை : இது வரை வெளிவந்துள்ள 
பேராசிரியர் தமிழ் நூல்களை ( 1 ) ஆராய்ச்சிக் கட்டு 
ரைகள் , ( 2 ) வாழ்க்கை வரலாறுகள் , ( 3) பதிப்புகள் 
என்று மூவகையாகப் பாகுபடுத்தலாம் . அவற்றுள் 
கட்டுரை நூல்கள் பதினன்கு ; வாழ்க்கை வரலாற்று 
நூல்கள் மூன்று ; பதிப்பு நூல்கள் நான்கு . பிள்ளை அவர் 
கள் குமரன் இதழில் பல்பொருள் பற்றியும் 
ஆனந்தபோதினி யில் கம்பன் கவியின்பம் பற்றி 
யும் எழுதிய நூற்றுக்கு மேற்பட்ட கட்டுரைகள் இன் 
னும் நூல் வடிவம் பெறவில்லை. அவை நூல்களாக 
உலாக் கொள்ளும் நாளைத் தமிழகம் ஆர்வத்துடன் 
எதிர் நோக்கியுள்ளது . 


206 


ஆராய்ச்சிக் கட்டுரைகள் 


கா . 


சு . 


30 


கட்டுரைக்கலை : பேராசிரியர் அவர்கள் 
எழுத்தாற்றலால் தமிழ் மொழியில் கட்டுரைக் கலை 
தனிச் சிறப்புற்றுள்ளது என்ற வாய்மையை ஒப்புக் 
கொள்ளாத தமிழ்ப் பேரறிஞர் எவரும் இலர் . 
சென்னைப் பல்கலைக் கழகத்திற்கு வருவதற்கு 
முன்பே பிள்ளை அவர்கள் சொற்பொழிவுக்கலையில் 
சிறந்திருந்தது போன்றே கட்டுரை எழுதும் ஆற்றலி 
லும் சிறந்திருந்தார்கள் என் றசெய்தியைப் பேராசிரி 
யர் 

பிள்ளை அவர்கள் தமது இலக்கிய 
வரலாற்றிலேயே குறிப்பிட்டுள்ளார்கள் . 
பேராசிரியர் அவர்கள் எழுதிய முதல் ஆராய்ச்சிக் 
கட்டுரை நூல் திருவள்ளுவர் நூல் நயம் என் 
பதே ஆகும் . பிள்ளை அவர்கள் முதல் நூல் தமிழ் 
மறை தந்த திருவள்ளுவரைப் பற்றியே அமைந்தது 
போற்றற்குரியது . இந்நூலின் சிறப்புப் பற்றிப் 
பேராசிரியர் கா . சு . பிள்ளை அவர்கள் இந்நூலின் 
முன்னுரையில் கூறியிருக்கும் கருத்துகள் யாவும் 
பொய்யில் பொருளுரைகளே ஆகும் . பேராசிரியர் 
கா . சு . பிள்ளை அவர்கள் நான்கு பக்கங்களில் திரு 
வள்ளுவர் நூல் நயம் என்ற புத்தகத்துள் அமைந் 
துள்ள ஒவ்வோர் இயலையும் ஆராய்ந்து எழுதியுள்ள 
முன்னுரை , முன்னுரைக்கு ஓர் இலக்கணமாகவும் , 
திருவள்ளுவர் நூல் நயத்தின் பெருமையைப் 
பிறங்கச் செய்யும் பெருங்கருவியாகவும் அமைந்துள் 
ளமை கற்பார்க்குக் கழிபேருவகை தரவல்லது . அம் 
முன்னுரையையும் நூலையும் ஒருசேரக் கற்பார் உள் 


30 . இலக்கிய வரலாறு - கா . சு . பிள்ளை ( 1930 ) பக் . 540 
31. திருவள்ளுவர் நூல் நயம் ( 1955 ) பக் . ங - சு . 


பேராசிரியர் சேதுப்பிள்ளையவர்கள் பெருந்தமிழ்த்தொண்டு 


207 


ளத்தில் நூலுக்கேற்ற முன்னுரை ; முன்னுரைக் 
கேற்ற நூல் என்ற கருத்தே உறுதியாகத் 
தோன்றும் . 

முப்பது ஆண்டுகட்கு முன்னர் எழுதப்பெற்ற 
திருவள்ளுவர் நூல் நயம் என்ற நூல் , திருவள்ளு 
வர் பற்றிய ஆராய்ச்சிக்கே ஒரு புதுத் திருப்பத்தை 
அமைத்த திறத்தைப் பேராசிரியர் க . சு . பிள்ளை 
அவர்களே தமது அருமையான முன்னுரையின் 
தொடக்கத்திலேயே குறிப்பிட்டுள்ளார்கள் . அவ் 
வாசகம் வருமாறு : 32 

உலகமெலாம் உய்வான் பொதுமறை வகுத்த 
ஆசிரியர் திருவள்ளுவனாரது அளப்பரிய மாண்பினைப் 
பாவலரும் நாவலரும் கற்றோரும் மற்றோரும் இந்நாள் 
வரை பொது வகையாற் பலபடச் சீராட் 

டி 
பாராட்டிப் போந்தனர் . ஆசிரியரது நூலின் 
பிண்டப்பொருளை நுணுகி ஆய்ந்து அதன் சொற் 
பொருள் நயங்களை யாவருக்கும் எளிதில் விளங்கும் 
வண்ணம் தெள்ளென வகுத்தோதி ஊக்கமூட்டும் 
செவ்விய உரைநடை நூல் ஒன்று இல்லாத குறையை 
நிறைவு செய்த பெரும்புலவர் இத் திருவள்ளுவர் 
நூல் நயம் எழுதிய திருவாளர் சேதுப்பிள்ளை யே 
யாவர் . 

திருவள்ளுவர் நூல் நயம் சிறந்த கட்டுரை நூல் 
மட்டுமன்று ; தெளிவும் துணிவும் நிறைந்த ஆராய்ச்சி 
நூலுமாகும் . திருக்குறளுக்குப் பரிமேலழகர் கண்ட 
உரை சிறந்ததே எனினும் , பல இடங்களில் அவர் 

32 , திருவள்ளுவர் நூல் நயம் , பக் . ங . 


208 


ஆராய்ச்சிக் கட்டுரைகள் 


கண்ட பொருள் திருவள்ளுவர் உட்கிடைக்கு ஒவ் 
வாது என்ற உண்மையை முப்பது ஆண்டுகட்கு 
முன்பு இவ்வளவு நயமாகவும் விளக்கமாகவும் எழுதிய 
திறம் நம் பேராசிரியரையே சாரும் . இச்சிறப்பை 
யும் பேராசிரியர் கா . சு . பிள்ளை அவர்களே தமது. 
முன்னுரையில் உவப்புடன் சுட்டியுள்ளார்கள் .33 

திருவள்ளுவர் நூல் நயத்தைத் தொடர்ந்து 
பேராசிரியர் அவர்கள் வரைந்த கட்டுரை நூல் 
‘சிலப்பதிகார விளக்கம் என்பது . இதை அடுத்து 
எழுந்ததே வீரமாநகர் . 

இந்த முறை வைப்பை 
எண்ணுந்தோறும் எண்ணுந்தோறும் இலக்கிய வர 
லாற்று முறையிலேயே அமைந்த பேராசிரியர் அவர் 
கள் நூல்களின் போக்கு இனிது புலனாகும் . எழுத்தி 
லும் பேச்சிலும் எண்ணத்திலும் பாரதியாரைப் 
போன்றே நம் பேராசிரியரும் பெரும்பாலும் எடுத் 
தாண்டு போற்றும் மூன்று புலவர் பெருமக்கள் திரு 
வள்ளுவரும் இளங்கோவும் கம்பருமேயாவார்கள் . 
இந்த உண்மையை அறிந்தவர்கள் பிள்ளை அவர்கள் 
நூல்களை ஆராயும்போது அவருடைய இலக்கிய 
நோக்கும் போக்கும் அடிநாள் தொட்டு நடுக்கமின்றி 
அமைந்துள்ள நீர்மையை நினைந்து வியந்து போற் 
றுதல் திண்ணம் . 

பிள்ளை அவர்கள் படைத்துள்ள கட்டுரை நூல் 
கள் பதின்மூன்றையும் தனித்தனியே ஆராய்வதற்கு 
ச்சிறு கட்டுரை இடந்தாராது. எனவே , பேராசி 
ரியர் அவர்கள் கட்டுரைகளால் நாட்டுக்கும் மொழிக் 
33 , திருவள்ளுவர் நூல் நயம் , பக் . ரு , சா . 


பேராசிரியர் சேதுப்பிள்ளையவர்கள் பெருந்தமிழ்த்தொண்டு 209 
கும் ஏற்பட்ட நன்மைகளுள் தலையாய சிலவற்றை 
மட்டும் சிந்திப்போம் : 

கணக்கிட்டுப் பார்க்கும்போது இது வரை பேரா 
சிரியர் அவர்கள் எழுதுகோல் உருவாக்கி நூல் வடிவு 
பெற்ற தமிழ்க் கட்டுரைகளின் மொத்த எண் 
ணிக்கை இருநூற்று ஐம்பதிற்குமேல் செல்கின்றது . 
மொத்தப் பக்கங்களின் எண்ணிக்கையோ , இரண்டா 
யிரத்து ஐந்நூற்றுக்கு மேல் செல்கின்றது . நூல் வடிவு 
பெறாத கட்டுரைகளையும் கருதினால் , கட்டுரைகளின் 
தொகை முந்நூற்றைம்பதாகவும் பக்கங்கள் தொகை 
நாலாயிரமாகவும் பெருகும் . இக்கட்டுரைகளுள் பல 
தமிழகத்தின் மதிப்பிற்குரிய இதழ்களை - வெளியீடு 
களை --அணி செய்தவை ; மற்றும் பல , வானொலியில் 
நிகழ்த்திய உரைகள் . 

உரை , கட்டுரை ஆகிய 
சொற்கள் எழுத்து , பேச்சு இரண்டையுமே பழங் 
காலத்தும் சுட்டிய பான்மையை ஆராய்ச்சி அறிஞர் 
அறிவர் .34 அவ்வகையில் பல மேடைப் பேச்சுகளும் 
வானொலிப் பேச்சுகளும் பேராசிரியர் அவர்கள் 
கட்டுரைத் தொகுதிகளுள் இடம் பெற்றிருத்தல் 
பொருத்தமே ஆகும் . மேலும் , மேடைப் பேச்சுக்கு 
இலக்கணம் கூறும் கட்டுரை மட்டுமன்றி , மேடைப் 
பேச்சுக்கு இலக்கியமாய் அமைந்த கட்டுரைகளும் 
பேராசிரியர் அவர்கள் கட்டுரைத் தொகுதிகளுள் 
டம் பெற்றுள்ளன . இச்சிறப்பை எ ண்ணிப் 
34. Words and their Significance -- R . P. Sethu Pillai ( 1953 ) pp . 
35. அலையும் கலையும் ( 1958 ) , கட்டுரை எண் -16 . 
36. ( 1 ) அலையும் கலையும் ( 1958 ) - கட்டுரை எண்கள் - 5,21 . 

( 2 ) தமிழின்பம் (1959) - கட்டுரை எண்கள் - 1 முதல் 


36 


30 , 60 . 


5 வரை . 


14 


210 


ஆராய்ச்சிக் கட்டுரைகள் 


பார்க்கும் போது தோன்றும் கருத்து ஒன்று உண்டு. 
அது பேராசிரியர் அவர்கள் மேடைப் பேச்சு நடை 
யும் கட்டுரை நடையும் ஏறத்தாழ ஒரு தன்மை 
யாகவே அமைந்துள்ள மை . இந்த வகையில் பேரா 
சிரியர் அவர்கட்கு முன்னோடியாய் விளங்கியவர் 
தமிழ்ப் பெரியார் திரு . வி . க . அவர்களே . அது ஒரு 
சிறந்த காரணம் போலும் , சுத்தானந்த பாரதியார் 
அவர்கள் தமிழின்பம் என்னும் நூலின் முன்னுரை 
யில் , உரை நடையில் தமிழின்பம் நுகர வேண்டுமானால் 
திரு . வி . க . , சேதுப்பிள்ளை ஆகிய இரு புலவர்களின் 
செந்தமிழைச் செவிமடுக்க வேண்டும் . ” 37 என்று கூறி 
யமைக்கு ! பேசுவது போன்றே எழுதவும் வேண் 
டும் , என்பது மறுமலர்ச்சி எழுத்தாளர் சிலர் 
கருத்து . இக்கருத்தைப் பெரும்பாலும் அறிஞர் 
உலகம் ஏற்பதில்லை.38 காரணம் , பேச்சு நடையில் 
உள்ள கொச்சைப் போக்கு எல்லாம் எழுத்திலும் 
இறங்கிவிடுமானால் , மொழிப் பண்பும் இலக்கியப் 
பண்பும் பாழ்பட்டுவிடும் என்பதே . ஆனால் , இந்த 
அச்சத்திற்குத் தமிழ்ப்பெரியார் திரு . வி . க . , பேரா 
சிரியர் சேதுப்பிள்ளை போன்றவர்களிடம் இடமே 
இல்லையல்லவா ? 

பண்பு : இவ்வாறு தமது பேச்சொலியையே 
பெரும்பாலும் எழுத்தொலியிலும் பதிய வைத்துப் 
பேராசிரியர் அவர்கள் படைத்த இலக்கியப் படைப் 
37. தமிழின்பம் ( 1959 ) , முன்னுரை - பக் . V. 
மறுமலர்ச்சி 

பேராசிரியர் பூ . ஆலால 
சுந்தரனார் - மதுரைத் தமிழ்ச் சங்கப் பொன் 
விழா மலர் , பக் . 378-9 . 


38 . 


உரைநடை - 


பேராசிரியர் சேதுப்பிள்ளையவர்கள் பெருந்தமிழ்த்தொண்டு 


211 


புகளுள் ஒளி வீசும் உயரிய பண்புகளுள் சிலவற்றை 
இனிக் காண்போம் : 

டாக்டர் ரா . பி . சே . அவர்கள் தமிழ் உரை 
நடை , செய்யுளின் இனிமை கொண்ட செந்தமிழ் 
நடை . மறைந்த சான்றோர் பலரும் இவ்வுண்மையை 
மனமாரப் போற்றியுள்ளனர். நாவலர் சோமசுந்தர 
பாரதியார் தமிழர் வீரம் என்னும் நூலின் முக 
வுரையில் இவ்வினிய உரைச் செய்யுள் எழுதிய புலவர் 39 
என்றும் , திருக்காவலூர்க் கோவில் என்னும் நூலின் 
தந்துரையில் , அருட்டிரு -- நல்லூர் - சுவாமி ஞானப் 
பிரகாசர் செய்யுள் ஓசை ஒழுகுகின்ற அவரது தெள்ளிய 
தமிழ் நடை 40 என்றும் குறிப்பிட்டுள்ளமை இங்கு 
நினைவு கூர்தற்குரியது . 

செய்யுள் நலஞ்சான்ற பேராசிரியர் அவர்கள் 
செந்தமிழ் உரைநடையில் கற்றார்க்கும் மற்றார்க்கும் 
களிப்பருளும் களிப்பாய் இருப்பது , எதுகை மோனை 
இன்பமே . இந்த இன்பத்தை எழுத்து - பேச்சு 
இரண்டிலுமே வாரி வழங்கும் வண்மை பேராசிரியர் 
அவர்கட்கு இயற்கையாகவே வாய்த்துள்ளது.41 
அறையில் உரையாடும்போதும் , அரங்கில் முழங்கும் 
போதும் , ஏட்டில் எழுதும் போதும் பேராசிரியர் 
அவர்களிடம் எதுகை மோனைகள் கெஞ்சுவதையும் 
கொஞ்சுவதையும் காணலாம் . சான்றாக , அவர்கள் 
நூல்களின் தலைப்புகளையும் கட்டுரைகளின் தலைப்பு 
களையுமே குறிக்கலாம் . அவற்றுட் சில : 

39 , தமிழர் வீரம் ( 1959 ) -பக் . iii . 
40 . திருக்காவலூர்க் கோவில் ( 1952 ) -பக் . v . 
41. திரு . வி . க . வாழ்க்கைக் குறிப்புகள் ( 1941 ) , பக் . 212 


212 


ஆராய்ச்சிக் கட்டுரைகள் 


T. நூல்களின் தலைப்புகள் : -- 

( 1 ) ஊரும் பேரும் 
( 2 ) வேலும் வில்லும் 
( 3 ) வழிவழி வள்ளுவர் 
( 4 ) அலையும் கலையும் 

( 5 ) வேலின் வெற்றி 
II . கட்டுரைகளின் தலைப்புகள் : 

( 1 ) நாடும் நகரமும் , ( 2 ) குடியும் படையும் , 
( 3 ) குலமும் கோவும் , ( 4 ) தேவும் தலமும் , 42 ( 5 ) வட 
திசை வணங்கிய வீரம் , ( 6 ) கடலாண்ட காவலர் 
( 7 ) பெண்ணை நாட்டுப் பெருவீரர் , ( 8 ) வீர விளை 
யாட்டு , ( 9 ) வீர விருதுகள் , ( 10 ) பேர் தெரியாப் பெரு 
வீரர் , 43 ( 11 ) அரக்கர் கோன் அருந்தவம் , ( 12 ) சிறை 
யிருந்த செல்வி , "* ( 13 ) நாடும் நடையும் , ( 14 ) பாண்டிப் 
பழந்துறைகள் , ( 15 ) ஏற்றமும் தோற்றமும் , ( 16 ) மனை 
யற மாண்பு , ( 17 ) பண்பும் பயனும் , ( 18 ) மூப்பும் 
முடிவும் , 15 ( 19 ) அறத்தின் திறம் , ( 20 ) இன்ப இயல் , 16 
( 21 ) ஆடையும் அணியும் , 17 ( 22 ) முருகன் பெருமை , 
( 23 ) கம்பரும் கச்சியப்பரும் , ( 24 ) மூவர் தமிழும் முரு 
கனும் 15 ( 25 ) கலையும் கற்பனையும் , ( 26 ) வாழ்க்கையும் 
வைராக்கியமும் , ( 27)மணிமேகலையும் மதுவிலக்கும் ,49 

42. ஊரும் பேரும் ( 1-4 ) 
43. தமிழர் வீரம் ( 5-10 ) 

வீரமாநகர் ( 11-12 ) 

கால்டுவெல் ஐயர் சரிதம் ( 13-18 ) 
46. திருவள்ளுவர் நூல் நயம் ( 19-20 ) 
47 . அலையும் கலையும் ( 21 ) 

வேலும் வில்லும் ( 22-24 ) 
49. தமிழ் விருந்து ( 25-27 ) 


44 . 


45 . 


48 . 


பேராசிரியர் சேதுப்பிள்ளையவர்கள் பெருந்தமிழ்த்தொண்டு 


213 


( 28 ) காதலும் கற்பும் , ( 29 ) மாதரும் மலர்ப்பொய்கை 
யும் , ( 30 ) முருகனும் முழு மதியும் , ( 31 ) பயிர் வண்டும் 
படர்கொடியும் , ( 32 ) நல்ல மரமும் நச்சு மரமும் , 
( 33 ) காயும் கனியும் , ( 34 ) சேரனும் கீரனும், ( 35 ) பாரி 
யும் மாரியும் , ( 36 ) வண்மையும் வறுமையும் , 
( 37 ) இறையவரும் இன்னுயிரும் , ( 38 ) ஆண்மையும் 
அருளும் , ( 39 ) கர்ணனும் கும்பகர்ணனும் , 
( 40 ) காளத்தி வேடனும் கங்கை வேடனும் . 

பேராசிரியர் அவர்கள் எதுகை மோனை இன் 
பத்தோடு எளிய வகையில் சிலேடை இன்பத்தையும் 
சமயம் அறிந்து வழங்க வல்லவர்கள் . ஒரு சான்று : 

" இச்செய்திகளை நண்பர் வாயிலாக அறிந்த 
ஐயர் இன்னா செய்தாரை ஒறுத்தல் அவர் நாண 
நன்னயம் செய்துவிடல் , என்னும் பொய்யாமொழி 
யின் வழி நின்று , அன்னார் இன்னாரென்றறிந்தும் , 
நன்னயம் புரிவாராயினர் . ” 51 
இன்னார் என்னும் 

சொல் இன்னவர்கள் , 
கொடியவர்கள் என்னும் இரு பொருளும் தரு 
மன்றோ ? 

பேராசிரியர் அவர்கள் பைந்தமிழ் நடையில் 
குறிக்கத்தக்க பெருஞ்சிறப்புகள் வேறு இரண்டு 
உண்டு. ஒன்று , முன்னோர் மொழி பொருளே 
அன்றி அவர் மொழியும் பொன்னேபோற் போற் 
றும் 2 திறன் ; மற்றொன்று , ஏற்ற இடங்களில் சிறந்த 

50. தமிழ் இன்பம் ( 28-40 ) 
51. கால்டுவெல் ஐயர் சரிதம் ( 1936 ) , பக் . 110 . 
52. நன்னூல் - பொதுப் பாயிரம் , சூ . 9 . 


214 


ஆராய்ச்சிக் கட்டுரைகள் 


இலக்கியப் பகுதிகளை அளவறிந்து மேற்கே 
எடுத்துக் காட்டல் . பின்னதற்கும் மேற்கண்ட மேற் 
கோளே ஒரு சான்று .53 இவ்விரு சிறந்த பண்பு 
களாலும் பேராசிரியர் அவர்கள் உரைநடையை 
ஊன்றிப் பயில்வார் , இலக்கிய உணர்வும் தமிழ்ப் 
புலமையும் எளிதில் பெறுவர் . அடுத்துக் குறிப்பிடத் 
தக்கது ஊர்ப் பெயர்களின் உண்மை வடிவு வரலாறு 
குறித்து அவர்கள் வாய்ப்பு நேரும் போதெல்லாம் 
வரையாது குறிப்பிடும் பான்மையே ஆகும் . சான்றாக 
அலையும் கலையும் என்னும் நூலில் உள்ள 
சென்னைக் கடற்கரை , கொச்சைத் தமிழ் ஆகிய 
கட்டுரைகளில் ஊர்ப் பெயர்கள் பற்றி வரும் பகுதி 
களைக் குறிப்பிடலாம் . 

பேராசிரியர் அவர்கள் கட்டுரைத் தமிழுக்கு 
ஒளியும் உரமும் ஊட்டும் உயர்பண்புகள் எளிமையும் 
இனிமையும் தெளிவும் திண்மையுமாகும் . இவற்றோடு 
சேர்த்துக் குறிப்பிடத்தக்க மற்றொன்று , பேராசி 
ரியர் அவர்களின் தனித்தமிழ் நடை . அரசியல் 
அரங்கில் தனித்தமிழ் இயக்கத்தை வீறுகொண்டு 
போற்றுவோரும் எதுகை மோனை இன்பத்திற்காக 
வடமொழிச் சொற்களை வரம்பின்றிக் கையாண்டு 
விடுவர் . ஆனால் , பேராசிரியர் அவர்கள் செந்தமிழ் 


53. இலக்கியப் பொன் மொழிகளை மேற்கோளாக எடுத் 
துக்காட்டலே அன்றி 

அப்பொன் மொழிகளைத் தம்மொழி 
களாகவே ஆக்கித் தமிழ் உரைநடைக்கு உரமூட்டியதும் 
பேராசிரியர் ஆற்றியதொரு பெருஞ்செயலாகும் . மேற்குறிப் 
பிட்ட ‘ கால்டுவெல் ஐயர் சரித த்தில் மட்டும் ஆசிரியர் ஏறத் 
தாழப் பத்துப் பக்கத்திற்கு ஓர் இலக்கியப் பொன் மொழியை 
யாவது தம் மொழியாகவே ஆக்கி அளித்துள்ளார் . 


பேராசிரியர் சேதுப்பிள்ளையவர்கள் பெருந்தமிழ்த்தொண்டு 


215 


நடையில் வடமொழிச் சொற்கள் நூற்றுக்கு ஒன்று 
விழுக்காடாகக்கூட நுழைவதில்லை . அவர்கள் தனித் 
தமிழ் ஆர்வம் ஆரவாரமற்ற து ; திட்ப நுட்பஞ் 
சான்றது . சான்று ஒன்று காண்போம் : 

திரை கடலோடியும் திரவியம் தேடு , என்பது பழ 
மொழி . கால்டுவெல் ஐயர் சரிதத்தில் இப்பழமொழி 
யின் கருத்தைப் பேராசிரியர் அவர்கள் திரை கட 
லோடியும் திருவினைத் தேடிய யவனரும் என்னும் 
சொற்களால் குறிப்பிடக் காணலாம் .54 

பேராசிரியர் அவர்கள் நல்ல தமிழ்ச் சொற்கள் 
இருக்கும்போது வேற்றுமொழிச் சொற்களை அறி 
யாமையாலோ ஆணவத்தாலோ பயன்படுத்தலை 
அறவே வெறுப்பவர் . அவருடைய கட்டுரைகளே 
இது பற்றிய அவருடைய ஆழ்ந்த கோட்பாட்டை 
விளக்கக் காணலாம் . சான்றாகப் பின் வரும் பகுதி 
களைச் சுட்டலாம் : 


* 


அருமையான தமிழ்ச்சொல் ஒன்று இருக்க , 
ஆங்கிலத்தை எடுத்தாளுதல் அறிவீனம் அல்லவா ? 
கரும்பிருக்க இரும்பைக் கடிப்பார் உண்டோ ? ” 55 


* 


* 


" இருபது ஆண்டுகளு க் கு மேலாகத் தமிழ் 
மக்கள் வழங்கி வருகின்ற அருமையான சொற்களில் 
வானொலி என்பதும் ஒன்று . அச்சொல் பல ஆண்டு 

54. கால்டுவெல் ஐயர் சரிதம் ( 1936 ) , பக் . 45 . 
55. அலையும் - கலையும் ( 1958 ) , பக் . 32 . 


தமிழன்னைக்குத் தம்மால் இயன்ற அரும்பணி ஆற்ற 
216 

ஆராய்ச்சிக் கட்டுரைகள் 
களாக நம் செவியிலே விழுந்து பழைய ஓசையாய் 
விட்டது . இந்த நிலையில் , தமிழ் நாட்டு வானொலி 
நிலையங்கள் சில காலமாக ஆகாஷ் வாணி என்று 
சொல்வதைக் கேட்கின்றோம் . வானொலி என்ற 
இனிய எளிய தமிழ்ச்சொல் இருக்க , வேண்டாத வட 
சொல்லை வழங்குதல் முறையன்று என்பது என் 

இத்தகைய மொழிப்பற்றுக் காரணமாகவே 
பேராசிரியர் அவர்கள் உறுப்பினராய் இருந்த 
கலைச் சொல்லாக்கக் குழு க்கள் அனைத்திலும் 


கருத்து . ” 55 


முடிந்தது . 

பேராசிரியர் அவர்கள் மொழிப்பற்றுக்கு இணை 
அவர் தம் நாட்டுப் பற்றே . இவ்விரு வகைப் பற்று 
களையுமே ஆரவாரமின்றி ஆக்க வேலையில் செறித்த 
பெருமை அவர்கட்கு உண்டு . 

உண்டு . அரசியல் இயக்கம் 
எதிலும் பங்கு பற்றும் விழைவு பேராசிரியர் அவர் 
கட்கு எப்போதும் இருந்தது இல்லை . ஆயினும் , 
ஆங்கில ஆட்சியை அவர்கள் மனமார வெறுத்த 
உண்மை அவர்தம் கட்டுரைகளால் இனிது புலனாகும் . 
ஒரு சான்று : 


.57 


* 


* 


" கவிஞர் : 


‘ காலெட் என்பது அவன் பெயர் . பேராசை பிடித்த 
அவ்வெள்ளையன் சென்னையிலே தன்பேரை நிலைநாட்ட 
56. அலையும் கலையும் ( 1958 ) , பக் . 197 

( 1958 ) , பக் . 29 . 


57 . 


பேராசிரியர் சேதுப்பிள்ளையவர்கள் பெருந்தமிழ்த்தொண்டு 


217 


ஆசைப்பட்டான் ; திருவொற்றியூரில் ஒரு பேட் 
டையை உண்டாக்கினான் ; காலெட் பேட்டை என்று 
அதற்குப் பேரிட்டான் . அதைக் காலாடிப் பேட்டை 
யாக்கிவிட்டார்கள் அவ்வூர் மக்கள் . 

மனைவி : வெள்ளையர்கள் மீது சென்னை மக்க 
ளுக்கு உள்ள வெறுப்பு இதனால் வெளிப்படு 
கிறதே ! ” 


மொழிப் பற்றும் நாட்டுப் பற்றும் நிறைந்த 
பேராசிரியர் அவர்கள் கட்டுரைகளில் ஆங்காங்கே 
அழகிய கற்பனைகளும் அணிசெய்யக் காணலாம் . 
கால்டுவெல் ஐயர் சரித த்திலிருந்து ஒரு சான்று 
வருமாறு : 58 


பொழுது 


இங்ஙனம் கலத்திற் கலை பயின்ற கால்டுவெல் 
ஐயர் தனியராய்த் தம் அறையிலமர்ந்திருக்கும் 

கண்ணுக்கடங்காத கருங்கடலின் 
நீர்மையை எண்ணி மகிழ்வார் ; கலஞ்செல்லும் நெறி 
யில் மீன்கள் துள்ளியெழுந்து மீண்டும் நீரில் மூழ்கி 
மறையும் அழகினைக் கண்டு வியப்பார் ; கடலெங்கும் 
காரிருள் விரியுங்கால் விண்ணிலே மிளிரும் எண் 
ணிறந்த மீன்களின் விளக்கங் கண்டு களிப்பார் ; 
கருங்கடலில் ஊர்ந்து செல்லும் நிறைமதியின் ஒளி 
கண்டு நெஞ்சம் தழைப்பார் . இங்ஙனம் இயற்கை 
இன்பம் நுகர்ந்து மனங்குளிர்ந்த கால்டுவெலின் 
உடலும் நலனுறுவதாயிற்று . 


58. கால்டுவெல் ஐயர் சரிதம் ( 1934 ) பக் . 7 . 


218 


ஆராய்ச்சிக் கட்டுரைகள் 


பேராசிரியர் அவர்கள் கட்டுரைக் கலையைப் 
பற்றி ஆராயும் போது போற்றவேண்டுவதாயுள்ள 
ஒரு பெருஞ்சிறப்பு , அவர்கள் தம் வாழ்நாள் முழுதும் 
எழுதிய கட்டுரைகளில் ஒன்று கூட இலக்கிய நெறிக் 
கும் வரலாற்றுச் சிறப்புக்கும் மாறுபடாமையே 
ஆகும் . 

பேராசிரியர் அவர்கள் கட்டுரைகளில் பெரும் 
பாலானவை இலக்கியச் சுவை தரும் கட்டுரைகளே 
ஆயினும் , ‘ சென்னைக் கடற்கரை ,159 ‘சிவனடியார் 
முழக்கம் , தெய்வம் படும் பாடு 61 , சரம் கவிராயர் ,52 
முதலான நகைச் சுவைக் கட்டுரைகளையும் திருவள் 
ளுவர் - எல்லீசர்உரை’63 ‘புதுவை மாநகரம் 61போன்ற 
இலக்கிய வரலாற்று ஆராய்ச்சிக் கட்டுரைகளையும் 
பிறவகைக் கட்டுரைகளையும் பேராசிரியர் அவர்கள் 
நூற்றொகுதியுள் காணலாம் . ஆனால் , பேராசிரியர் 
அவர்கள் எழுதிய கட்டுரை நூல்களுள் தனிச் சிறப்பு 
வாய்ந்ததொரு நூல் ‘ கடற்கரையிலே என்பது 
ஆகும் . பேச்சு வடிவான கட்டுரைகளைக் கொண்ட 
இந்நூல் பேராசிரியர் அவர்களுடைய கற்பனைத் 
திறனுக்கு ஈடு இணையற்ற எடுத்துக்காட்டு ஆகும் . 
இருபதாம் நூற்றாண்டுத் தமிழ் உரைநடை வரலாற் 
றில் கற்பனைப் பேச்சுகளாக ( கட்டுரைகளாக ) 

59. அலையும் கலையும் ( 1958 ) , கட்டுரை எண் -4 . 
60. தமிழின்பம் ( 1959 ) , கட்டுரை எண் 19 
61 . 

கட்டுரை எண் 30 
62 . 

கட்டுரை எண் 20 
63. அலையும் கலையும் ( 1958 ) , கட்டுரை எண் 13 
64 . 

கட்டுரை எண் 6 
65. கட்டுரை என்னும் சொல் எழுத்து (வியாசம் ) பேச்சு 

இரண்டையும் குறிக்கும் . Tamil Lexicon - Vol 
II -Part I-p . 451 பார்க்க . 


. 


1 . 


பேராசிரியர் சேதுப்பிள்ளையவர்கள் பெருந்தமிழ்த்தொண்டு 


219 


பல 


அமைந்த இந்நூல் தனிச் சிறப்புப்பெறல் திண்ணம் . 

பேராசிரியர் அவர்கள் வளர்த்த கட்டுரைத் 
தமிழை மேலை நாட்டு அறிஞர்களின் இலக்கிய 
ஆராய்ச்சிக் கண்ணோட்டத்தோடு ஆராய்ந்து மதிப் 
பீடு செய்யும் அரிய நூல்கள் பல தமிழ் மொழியில் 
வெளி வருங்காலம் சேய்மையில் இல்லை . 

காரணம் 
சில ஆண்டுகட்கு முன்பே இம்முயற்சியில் 
அறிஞர் பெருமக்கள் ஈடுபடத் தொடங்கிவிட்டனர் . 
முன்னரே இக்கட்டுரையில் எடுத்துக்காட்டப்பட்டது 
போல இம்முயற்சிக்கு வித்திட்ட சான்றோர் இலக் 
கிய லரலாறு எழுதிய உயர்திரு. கா . சு . பிள்ளை 
அவர்களே . அவர்களைப் பின் பற்றி இலக்கிய வர 
லாறும் , உரைநடை வரலாறு ம் எழுதும் பணியில் 
ஈடுபட்ட அறிஞர் பலரும் பேராசிரியர் அவர்கள் 
கட்டுரைச் செல்வத்தின் அருமையைப் பாராட்டு 
தலைப் பெரும்பேறாகவே கருதியுள்ளனர் .56 

ஆங்கில இலக்கிய அறிஞர்களாகிய ஸ்விப்டு 
66. ( 1 ) தமிழிலக்கியம் - சு . இராமசாமி நாயுடு ( 1957 ) , 

பக் . 127-8 . 
( 2 ) வளருந் தமிழ் - சோம . லெ ( 1960 ) பக் 72-4 . 
( 3 ) The western influence on Tamil Prse - Dr . K. K , 

Pillai- ( Tamil Culture - Vol . VI , No.3 , pp . 159-60 ) 
67. I should be glad to see you the instrument of introducing 

into our style that simplicity which is the best and 
truest ornament of most things in life , which the 
politer age always aimed at in their building and 
dress Simplex munditiis as well as in heir productions 
of wit . It is manifest that all new affected modes of 
speech whether borrowed from the court , the town , or 
the theatre , are the first perishing parts in any langu 
a ge ; and as I could prove by many hundred instances, 

have been in ours . 
- Jonathan Swift , from The Bickerstaff Papers ( Tatler , No. 230 ) 


220 


ஆராய்ச்சிக் கட்டுரைகள் 


68 


என்பாரும் பென்சன் என்பாரும் சிறந்த உரை 
நடை , முறையே எளிமையையும் இனிமையையும் 
பெற்றிருக்க வேண்டும் என்று தம் ஆராய்ச்சியுரை 
களில் தெளிவுபடுத்தியுள்ளனர் . இவ்விரு பண்பு 
களையுமே தன்னிரு கண்களாகக் கொண்டது பேரா 
சிரியர் அவர்களின் உரைநடைத் தமிழ் . மேலே 
குறிப்பிட்ட பென்சன் என்ற அறிஞர் கட்டுரை 
யாளன் கலை 69 என்னும் தமது கட்டுரையில் கூறுவது 
போல , பேராசிரியர் அவர்களுடைய வாழ்க்கையை 
எந்த எளிமைப் பண்பும் இனிமைப் பண்பும் அணி 
செய்கின்றனவோ , அப்பண்புகளே அவர்களுடைய 
உரைநடைக்கும் ஒளியும் உரமும் தந்துள்ளன . 

வாழ்க்கை வரலாறுகள் : கட்டுரைக்கலையைப் 
போலவே வாழ்க்கை வரலாற்று நூல்கட்கும் வளரும் 
தமிழில் வாழ்வு தேடித்தந்த பெருமை பேராசிரியர் 
அவர்கட்கு உண்டு. தமிழ் நாட்டு நவமணிகள் ,, 
கால்டுவெல் ஐயர் சரிதம் , கிறிஸ்துவத் தமிழ்த் 
தொண்டர் என்னும் மூன்று 

நூல்களும் 
பேராசிரியர் படைத்த வாழ்க்கை வரலாற்று 
நூல்களாகும் . இவற்றுள் முதன் முதலாக எழுதப் 
68 . An essay is a thing which some one does himself; and the 

point of the essay is not the subject , for any subject 
will sutfice , but the charim of personalities . It must 
concern itself with something Jolly , as thhe school 
boy says , something smelt , heard , seen , perceived , 
invented , thought but the essential thing is that and 
writer shall have formed his own impression , and 
that it shall have taken shape in his own mind ; the 
the charm of the essay depends upon the charm of the 
mind that has conceived and recorded the impres 
sion . 

-Arthur Christopher Benson 
69. The Art of the Essayist . 


பேராசிரியர் சேதுப்பிள்ளையவர்கள் பெருந்தமிழ்த்தொண்டு 221 
பட்டது தமிழ்நாட்டு நவமணிக ளே . ஆதிரையார் , 
விசாகையார் , மருதியார் , கோப்பெருந்தேவியார் , 
மணிமேகலையார் , கண்ணகியார் , புனிதவதியார் , 
மங்கையர்க்கரசியார் , திலகவதியார் ஆகிய ஒன் 
பதின்மர் வாழ்க்கை வரலாறுகளைச் சுருக்கி 
உரைக்கும் இந்நூலே பேராசிரியர் அவர்கள் எழுது 
கோல் படைத்த முதல் நூல் . திரு . பரலி . சு . நெல்லை 
யப்பரின் லோகோபகாரி யில் நாற்பதாண்டுகட்கு 
முன் வெளி வந்த இந் நூல் நடை உலகிலும் 
வாழ்க்கை வரலாற்றுத் துறையிலும் சாதித்த சாத 
னையை இந்நூலுக்கு முன்னுரை புகன்ற சர் . 
டி . என் . சிவஞானம் பிள்ளை அவர்கள் திறம்பெறக் 
குறிப்பிட்டுள்ளமை இங்குக் கருதற்குரியது . அவர் 
வாசகம் வருமாறு : 

" திருவாளர் ஆர் . பி . சேதுப்பிள்ளையவர்கள் 
எழுதியிருக்கும் தமிழ்நாட்டு நவமணிகள் என்னும் 
இந்நூலைப் பார்வையிட்டு மிகவும் மகிழ்வெய்தினேன் . 
பண்டைய தமிழ் மக்களின் வாழ்க்கைச் சிறப்பை 
இக்காலத்துத் தமிழ்ச் சிறார்க்கு எடுத்தோதும் புத்த 
கங்களும் , பண்டுதொட்டுச் சரித்திர வாயிலாகவும் 
பனுவல்கள் மூலமாகவும் அறியச் கிடக்கும் நம்நாட்டு 
வீரர்களின் வாழ்க்கை வரலாறுகளும் தற்காலம் 
வெளிப்போந்துள்ள நூல்களுள் 

அரிதா 
(யினவே என்று நெடுநாளாக நானும் என் போன்ற 
பிற பலரும் கருதியிருந்த ஒரு பெருங்குறையை இப் 


.71 


காண 


சென்னை 


70.) நெ . சிவஞானம் பிள்ளை - முன்னாள் 

மாநில அமைச்சர் . 
71. தமிழ் நாட்டு 5 வமணிகள் -முன்னுரை . 


222 


ஆராய்ச்சிக் கட்டுரைகள் 


i 


போது சிரியர் நிறை செய்துள்ளார் ........... 

அத் 
துடன் இப்புத்தகத்தைப் படிக்கும் பிள்ளை கட்குச் 
சிலப்பதிகாரம் , மணிமேகலை முதலாய பண்டைய 
நூல்களைத் தாமே ஆராய்ந்தறிய ஊக்கம் பிறக்கும் 
என்பது திண்ணம் . 

தமிழ் நாட்டு நவமணிகளைத் தொடர்ந்து பேரா 
சிரியர் அவர்கள் இயற்றிய கால்டுவெல் ஐயர் சரிதம் 
தனிச் சிறப்பு வாய்ந்தது . இந்நூலின் நலங்கள் பல 
வற்றை முன்னரே வேறு காரணங்கள் பற்றிக் கண் 
டிருக்கிறோம் . அண்ணாமலைப் பல்கலைக் கழகத்தில் 
தமிழ் மாணவர்கட்குக் கால்டுவெல் ஒப்பிலக்கணம் 
நடத்திக்கொண்டிருந்தபோது அந்நூலின் அருமை 
பெருமைகளில் ஈடுபட்ட பேராசிரியர் அவர்கள் ஒப் 
புயர்வற்ற அந்நூலை உருவாக்கிய ஒரு பேரறிஞரின் 
பாழ்க்கையை அறிந்துகொள்வதில் பெருவேட்கை 
கொண்டனர் . 

நல்லறிவாளர்கட்கு இயற்கையாக 
ஏற்படும் இவ்வேட்கை ” அவர்கட்கும் எழுந்ததன் 
விளைவே கால்டுவெல் ஐயர் சரிதம் . 

இக்காலத் தமிழ் உரைநடையில் தாம் நேரில் 
கண்டு பழகியறியாத ஒருவரின் வாழ்க்கை வரலாறு 

72. Our interest in the writings of any great author being once 
aroused , the desire will inevitably be stimulated to learn something of 
the man himself, as a man , beyond that which his work reveals to us. 
We shall be curious to see him in the social surroundings in which he 
lived , and in his daily converse with his fellows to know the chief facts 
of his outvarol history --thiss an }hitions , struggles , Success , failures - unal 
the connection of his books with thicsse ; tlie way ill vhicll and the contli 
tions under which such books were written ; his intellectual habits and 
methods of work . Curiosity on such and similar points is entirely 
natural and legitimate and we need not scruple to gratify it . 

-- An Introcliction to the stuly of Literature ( 1946 ) V.H. 
Hudson , P.22 . 


பேராசிரியர் சேதுப்பிள்ளையவர்கள் பெருந்தமிழ்த்தொண்டு 


223 


12 


ஒப்புயர்வற்ற வகையில் எழுதப்பட்டிருக்குஞ் சிறப் 
பினைக் கால்டுவெல் ஐயர் சரித த்திலே காணலாம் . 
கால்டுவெல் பெரியாரைப் போன்றே தமிழுக்காகப் 
பாடு பட்ட ஒன்பதின்மர்க்கு மேற்பட்ட உத்தமரின் 
வாழ்க்கை வரலாற்றைச் சுருக்கி உரைப்பதே 
பேராகிரியர் அவர்களின் கிறிஸ்துவத் தமிழ்த் 
தொண்டர் என்னும் நூல் . 

" பெருமக்களின் வாழ்க்கைகளே வையகத்தின் 
சிறந்த ஆசிரியர்கள் என்று பவுலர் என்ற அறிஞ 
ரும் , “ நன்றாக எழுதப்பட்ட ஒரு வாழ்க்கை வரலாறு 
நன்றாக வாழப்பட்ட ஒரு வாழ்க்கையைப்போன்றே 
அரியது . படிப்பதற்கு மிகவும் இன்பமும் பயனும் 
பயக்க வல்லன வாழ்க்கை வரலாறுகளே , " என்று 
கார்லைல் என்ற அறிஞரும் மனமாரப் போற்றி 
யுள்ளனர் . இத்தகு சிறப்பு வாய்ந்த வாழ்க்கை வர 
லாற்று நூல்களைத் தமிழன்னைக்குச் சிறந்த அணி 
கலன்களாகத் தந்த பெருமை பேராசிரியர் சேதுப் 
பிள்ளை அவர்கட்கு உண்டு . கால்டுவெல் ஐயர் 
சரித த்தை அழகொழுகும் தமிழில் எழுதியளித்த 
அவர்கள் புகழ் அழியாத தன்மை வாய்ந்தது . 

ஆராய்ச்சிப் பெருநூல் - ஊரும் பேரும் : 
பேராசிரியர் அவர்கள் படைத்த தமிழ் உரை 


21 


73. The best teachers of humanity are the lives of great men , " 
--Fowler . 
14 . 

well -written life is almost as rare as a well 
spent one ....... .Biography is the most universally p easant and 
profitable of all reading . 

-The Nev Dictionary of Thoughts 


224 


ஆராய்ச்சிக் கட்டுரைகள் 


நடை நூல்கள் பதினேழு. ஆயினும் , அவற்றுள் 
தலைசிறந்ததாய் – பேராசிரியர் அவர்களின் 
வாழ்நாள் பணி நூல் ( Life - Work ) என்று போற்றத் 
தக்கதாய் - உள்ள பெரும்புகழ் சான்ற நூல் ஊரும் 
பேரும் ஆகும் . டாக்டர்- ரா . பி . சே . அவர்களது 
நுண்மாண் நுழைபுலத்தில் விளைந்த ஆராய்ச்சிக் 
கருத்துகள் பலவும் அவர் படைத்த நூல்கள் 
அனைத்திலும் ஆங்காங்கே செறிந்து சிறந்து விளங்கு 
கின்றன . எனினும் , முற்ற முற்றி முதிர்ந்த 
ஆராய்ச்சிப் பெருநூலாய் விளங்குவது , அவர் 
அரிதின் முயன்று ஆய்ந்தளித்த ஊரும் பேரும் 
என் னும் உயரிய ஆராய்ச்சிக் கருவூலமே ஆகும் . 

இலக்கிய ஆராய்ச்சிப் பேரறிஞர் ஹட்சன் 
இலக்கியக் கல்விக்கு அறிமுகம் என்னும் பொருள் 
பற்றி ஆங்கிலத்தில் எழுதிய சிறந்த 
உண்மையாகவே ஒரு பெரு நூலின் அடையாளம் 
அது புதியதாகவும் தனக்கே உரியதாகவும் எதையா 
வது சொல்லுவதாய் அமைய வேண்டும் - அப்படிச் 
சொல்லுவதையும் புதிய முறையிலும் தனக்கே உரிய 
பாணியிலும் சொல்லவேண்டும் , என்று கூறுகிறார் . 
இவ்விலக்கணத்திற்குச் சிறந்த இலக்கியமாய் விளங் 
கும் தன்மை பேராசிரியர் அவர்கள் நூல்கள் அனைத் 
திற்கும் உண்டாயினும் , மிகச் சிறப்பாகக் குறிக்கத் 
தக்கன ஊரும் பேரும் என்னும் தமிழ் நூலும் 


நூலில் 75 


75. " The mark of a really great book is that it has something 

fresh and original to sly , and that it says this in a 

fresl and independent Way . " 
- An Introduction to the Study of literature- W . H, Hudson ) 

( 1915 ) , p . 15 . 


பேராசிரியர் சேதுப்பிள்ளையவர்கள் பெருந்தமிழ்த்தொண்டு 


225 


சொற்களும் அவற்றின் பொருட்சிறப்பும் என்னும் 
ஆங்கில நூலும் செந்தமிழும் கொச்சைத் தமிழும் 77 
என்னும் ஆங்கிலத்தில் உள்ள ஆராய்ச்சிக் கட்டுரை 
களும் அனைத்திந்தியக் கிழக்குக்கலை மாநாட்டுச் 
சொற்பொழிவுகளுமே ஆகும் . 

இவற்றுள் ஊரும் பேரும் என்னும் நூல் ஆயி 
ரத்து முத்நூறுக்கு மேற்பட்ட ஊர்களின் பெயர்களை 
ஆராய்ந்து விளக்குகிறது . இந்நூலின் தனிப்பெருஞ் 
சிறப்புக் குறித்துத் தமிழ்ப் பெரியார் திரு . வி . க . 
அவர்களினும் நடுநின்று மதிப்பீடு செய்ய வல்லார் 
யார் ? அவர் தம் மணி மொழிகள் வருமாறு : 

" சில நாடுகளின் ஊரும் பேரும் அடங்கிய 
ஆராய்ச்சி நூல்கள் வெளி வந்து உலவுகின்றன . 
அத்தகைய உலாவைத் தமிழ் நாட்டிற் காண்டல் 
அருமையாயிருந்தது . அவ்வருமையைப் போக்கும் 
வாய்ப்பு அறிஞர் சேதுப்பிள்ளை அவர்கட்குக் கிடைத்தது 
தமிழ்நாட்டின் தவப்பயனாகும் . தமிழ் கொழிக்கும் 
பொருநைக்கரையில் பிறந்து , தமிழ் பொங்கும் 
பொதிகைத் தென்றலில் வளர்ந்து , தமிழார்ந்த மன 
மொழி மெய்களைப் பெற்றுத் தமிழ் வண்ணமாய்த் 
தமிழ் பொழியும் ஒரு பெருங்கொண்டலிடை உதித்த 
மின்னொளி இந்நூல் . இதைத் தமிழ் நாட்டின் தவப் 
பயன் என்று சாற்றலாமன்றோ ? 


76. Words and their Significanc ( A study in Tamil Lill 

guistics ) 
77. Tamil - Literary & Colloquial - Annals of O. R. Vol . II 

p - 11 . 
78. இணைப்பு- li, v பார்க்க 

15 


226 


ஆராய்ச்சிக் கட்டுரைகள் 


“ ஆசிரியர் , நிலம் - மலை - காடு - வயல் - ஆறு 
கடல் - நாடு - நகரம் - கு - படை- குலம் - கோ 
தேவு -- தலம் முதலியவற்றை அடியாகக்கொண்டு , 
இந்நூற்கண் நிகழ்த்தியுள்ள ஊர் பேர் ஆராய்ச்சி 
யும் , ஆங்காங்கே பொதிந்துள்ள குறிப்புகளும் , 
பிறவும் தமிழ்ச் சரித்திர உலகுக்குப் பெருவிருந் 
தாகும் என்பதில் ஐயமில்லை . தமிழ் நாட்டில் சில 
ஊர்ப்பேர்கள் சிதைந்தும் திரிந்தும் மருவியும் மாறி 
யும் தத்தம் முதனிலையை இழந்துள்ளன . 

அவை 
மீண்டும் பழைய நிலை எய்திப் பண்பு றுதற்கு இந்நூல் 
பெருந்துணை செய்தல் ஒருதலை . இந்நூலுள் பொலிவு 
தரும் சில ஊர்ப்பேர்களின் வரலாறு சாம்பியும் 
சோம்பியும் நலிந்தும் மெலிந்துங் கிடக்கும் நம் 
மக்கட்கு அமிழ்தாகிப் புத்துயிர் வழங்கல் உறுதி . 
நூலின் நடைக்கண் நடம் புரியும் பீடும் மிடுக்கும் 
வீறும் நாட்டின் சவலையை நீக்கி , அதன்மாட்டு வேட் 
கையை எழுப்பி அதை ஊக்குவனவாம் . 

ஊரும் பேரும் என்னும் இந்நூல் காலத்துக் 
கேற்றது என்று சுருங்கச் சொல்லலாம் . இவ்விழுமிய 
நூலைச் செவ்விய முறையில் யாத்து உதவிய ஆசிரி 
யர்க்கு என் வாழ்த்தும் நன்றியும் உரியனவாக. 
அவர்க்குத் தமிழ் நாடு கடமைப்படுவதாக . 
தகைய நூல் பல , ஆசிரியரால் முகிழ்த்தல் வேண்டு 
மென்று தமிழ்த்தெய்வத்தை வழுத்துகிறேன் . தமிழ் 
வாழ்க; தமிழ் வெல்க ! "> 79 
ஆங்கில மொழியில் தமிழ் ஆராய்ச்சி : 
பேராசிரியர் அவர்கள் தமிழ் நூல்கள் பலவும் 
79. தமிழகம் ஊரும் பேரும் - முகவுரை, 


பேராசிரியர் சேதுப்பிள்ளையவர்கள் பெருந்தமிழ்த்தொண்டு 


227 


உடையவை . 


தமிழின் சிறப்பைப் பட்டி தொட்டிகளில் எல்லாம் 
பரப்பி , பள்ளத்தில் வீழ்ந்திருக்கும் குருடரை எல் 
லாம் விழி பெற்று எழச் செய்யும் விழுமிய குறிக் 
கோளுடையன . அவர்தம் ஆங்கிலக் கட்டுரைகளும் 
நூல்களும் , தமிழ் மொழியின் சொல் வளத்தின் 
அருமையை உலகறியச் செய்யும் உயர்நோக்கம் 

பேராசிரியர் அவர்களுடைய ஆங்கில 
நடையிலும் தமிழின் எளிமையும் இனிமையும் ஊர் 
திருப்பது படிப்பார்க்குப் பேரின்பம் தருவதாகும் . 
எதுகை மோனை இன்பம் ததும்ப அவர்கள் அறமும் 
மறமும் ’ 80 பற்றி ஆங்கிலத்தில் வரைந்துள்ள கட்டு 
ரையை இதற்கு ஒரு சான்றாக எடுத்துக்காட்டலாம் . 
பேராசிரியர் அவர்களின் ஆங்கில உரைநடையிலும் 
அவர்களின் தமிழ் உரைநடைச் சாயலைக் காணும் 
போது அறிஞர் கார்லைல் , நடை என்பது ஓர் ஆசிரி 
யன் . 

அணியும் ஆடை அன்று . அது அவன் உட 
லோடு ஒட்டிய தோலே ஆகும் , . என்று கூறிய 
பட்டுணர்வு மொழியே நினைவுக்கு வருகின்றது . 

ஆங்கில மொழியில் பேராசிரியர் அவர்கள் 
வரைந்துள்ள கட்டுரைகளுள் பல , தமிழின் மொழி 
யியல் பண்புகள் பற்றிய ஆராய்ச்சிகளே ஆகும் . 
வேறு சில தமிழிலக்கிய நலங்கள் பற்றிய ஆராய்ச்சி 
யாகும் . இத்தன்மையவே 

பேராசிரியர் அவர்க 
ளுடைய அனைத்திந்திய கிழக்கு நாட்டுக் கலை 
மாநாட்டு ஆராய்ச்சி உரைகளும் . 
80. Right Verses Might -- Annals of 0. R. Vol . XI , Parts 1 & 2 

1953-54 . 
81. An Introduction to the Study of Literature - V . H. Hudson 

( 1946 ) , p . 27 . 
S2 . 1.inguistics .. 


228 


ஆராய்ச்சிக் கட்டுரைகள் 


சென்னைப் பல்கலைக் கழகத்தின் சார்பில் 
வெளியிடப்படும் கிழக்குக்கலை ஆராய்ச்சி இதழின் 
முதல் தொகுதியிலேயே பேராசிரியர் அவர்களின் 
சொற்களும் அவற்றின் பொருட்சிறப்பும் 83 என் 
னும் ஆங்கில ஆராய்ச்சியுரை வெளி வந்தது . அதைத் 
தொடர்ந்து செந்தமிழும் கொச்சைத் தமிழும்’84 
பற்றியும் ஊரும் பேரும் பற்றியும் ஆங்கில மொழி 
யில் ஆராய்ச்சி உரைகள் வழங்கப்பட்டன. இவற் 
றுள் சொற்களும் அவற்றின் பொருட்சிறப்பும் 
என்பது சென்னைப் பல்கலைக் 

கழக 

வெளியீடாகவே 
1953 - ஆம் ஆண்டில் வெளி வந்துள்ளது . 

பேராசிரியர் அவர்களுடைய மொழியாராய்ச்சி 
பற்றிய கட்டுரைகள் தமிழ் மொழியில் ஆராய்ச்சித் 
துறையில் ஒரு புதுத் திருப்பத்தையும் மேம்பாட்டை 
யும் அளித்தன என்பது உறுதி . பேராசிரியர் அவர் 
கள் இருபது ஆண்டுகட்கு முன்னர் வித்திட்ட 
இம்மொழியாராய்ச்சித் துறை இன்று மேலும் பல 
வளர்ச்சிகளைக் கண்டுள்ளது . 

பேராசிரியர் அவர்களுடைய சொல்லாராய்ச்சி 
பற்றிய நூலும் கட்டுரைகளும் பேராசிரியருடைய 
நூலறிவிற்கும் நுண்ணறிவிற்கும் சிறந்த சான்று 
களாய் விளங்குகின்றன . சொற்களும் அவற்றின் 
பொருட்சிறப்பும் என்னும் நூலில் மட்டும் ஏறத்தாழ 
ஐத்நூறு சொற்கள் ஆராய்ச்சிக்கு இலக்காகியுள்ளன . 

83. Worols and their significancc - Annals of 0. R. Vol . 1 . 
84. I amil - Literary & Colloquial , Annals of 0. R. Vol . II , 

P - 11 . 
S5 . ‘ Place name Suffixes in Tamil - Annals of 0. R. Vol . IV . 

to VI . 


பேராசிரியர் சேதுப்பிள்ளையவர்கள் பெருந்தமிழ்த்தொண்டு 


229 


செந்தமிழும் கொச்சைத் தமிழும் பற்றிய கட்டுரை 
களில் ஏறத்தாழ ஆயிரம் சொற்களும் 

ஊரும் பேரும் 
பற்றிய கட்டுரைகளில் ஆயிரத்துக்கு மேற்பட்ட 
ஊர்ப் பெயர்களும் ஆராய்ச்சிக்கு உரியனவாகி 
யுள்ளன . இவ்வாறு ஆயிரக்கணக்கான தமிழ்ச் 
சொற்களை மொழியியற்கண்ணோடு ஆராய்ந்து பல 
உண்மைகளைத் தேர்ந்து தெளிவுபடுத்தியுள்ள பேரா 
சிரியர் அவர்களுடைய உழைப்பும் திறனும் மன 
மாரப் போற்றுதற்கு உரியன அல்லவா ? 

பேராசிரியர் அவர்களுடைய உண்மை உணர்ச்சி 
யோடு கூடிய ஆராய்ச்சிகள் அனைத்திலும் அணி 
செய்யும் உயர்ந்ததொரு பண்பினை ஈண்டுச் சிறப் 
பாகக் குறிப்பிடல் பொருத்தமும் பயனுமுடைய 
தாகும் . அப்பண்புதான் மாக்ஸ் முல்லர் போன்ற 
ஆராய்ச்சி அறிஞரும் போற்றும் ஒப்பாராய்ச்சித் 

சொல்லொடு சொல்லையும் கருத்தொடு 
கருத்தையும் ஒப்பு நோக்கிச் சுவையும் பயனும் 
காணும் திறன் பேராசிரியர் சேதுப்பிள்ளை அவர் 
கட்கு இயற்கையாகவே அடிநாள் தொட்டே அமைந் 
துள்ள உண்மையை அவருடைய கட்டுரைகளையும் 
நூல்களையும் காலமுறைப்படியே ஆராய்ந்து பார்ப்ப 
வர் உணர்வது திண்ணம் . 

பேராசிரியருடைய பதிப்புகள் ( 1 ) கந்த புரா 
ணத் திரட்டு , ( 2 ) பாரதியார் இன்கவித் திரட்டு , 
( 3 ) செஞ்சொற்கவிக்கோவை , ( 4 ) தமிழ்க் கவிதைக் 
களஞ்சியம் ஆகிய நான்குமாகும் . இவற்றுள் முத 

" All higher knowledge is gained by comparison , and rests on 
comparison , 
Religion , p . 12 . 


திறன் 36 


86 . 


11 


-- 


Max Muller - Lectures on the Science of 


230 


ஆராய்ச்சிக் கட்டுரைகள் 


லாவதாகிய கந்த புராணத் திரட்டு 1934 - ஆம் ஆண் 
டில் சென்னைக் கந்தகோட்டத்தில் பேராசிரியர் 
அவர்கள் கந்த புராண வகுப்பு நடத்திய போது 
அவ்வகுப்பிற்காகக் கந்தபுராணத்தில் ஏறக்குறைய 
ஆயிரத்தைந்நூறு பாடல்களைத் திரட்டிப் பொழிப் 
புரையுடன் மூன்று பகுதிகளாக வெளியிட்டார்கள் . 
வேலின் வெற்றி என்னும் உரைநடை நூல் இந்தக் 
கந்த புராணத் திரட்டைத் தழுவி எழுந்ததே 
ஆகும் .87 

பாரதியார் இன்கவித் திரட்டு சாகித்திய 
அக்காடெமி வெளியீடு ; பாரதியார் பாடல்களுள் 
சிறந்தன பலவற்றின் தொகுப்பாய இந்நூல் இரு 
நூற்றுப் பதினொரு பக்கங்களைக் கொண்டது . செஞ் 
சொற் கவிக்கோவை தென்மொழிகள் புத்தக 
அறப்பொறுப்பு வெளியீடு . சங்கப் பாடல் தொட்டுப் 
பாரதியார் பாடல் ஈறாகப் பல இனிய தமிழ்ப் பாடல் 
களின் தொகுப்பு நூற்று நான் கு பக்கங்களைக் 
கொண்ட இந்நூல் . தமிழ்க் கவிதைக் களஞ்சியம் 
சாகித்திய அக்காடெமி வெளியீடு. இந் நூல்கள் 
முறையே அவ்விரு நிறுவனங்களின் தனிச்சிறப்பு 
வெளியீடுகளாய் அமைந்த பெருமை உடையன 
ஆகும் . பழந்தமிழ்ப் பாட்டுத் தொட்டு மறுமலர்ச்சிக் 
கவிதை ஈறாக வளர்ந்து வந்துள்ள தமிழ்க்கவிதைகள் 
பலவற்றின் தொகுப்பு முந் நூறு பக்கங்களைக் 
கொண்ட களஞ்சியம் . - இரண்டாயிரம் ஆண்டு 
கட்கு மேலாக வளர்ந்து வந்துள்ள தமிழ்க் கவிதை 
களின் அருமை பெருமைகளை ஓதி உணர்ந்து இன் 


87. வேலின் வெற்றி - முன்னுரை 


பேராசிரியர் சேதுப்பிள்ளையவர்கள் பெருந்தமிழ்த் தொண்டு 


231 


88 


புற்றுப் பயன் பெறும் வகையில் ஆங்கில மொழிப் 
பேராசிரியர் பால்கிரேவ் பொற்கருவூலம் என்னும் 
பொருள் கொண்ட தலைப்போடு தொகுத்த தொகை 
நூல் போன்ற தொகைகள் பலவற்றைத் தொகுக்க 
வேண்டும் என்று தமிழறிஞர்கள் பல காலமாக 

ே 
கருதி வந்துள்ளார்கள் . அவ்வெண்ணம் பேரா 
சிரியர் அவர்கள் தொகுத்துள்ள இத்தொகை 
நூல்கள் வாயிலாகச் சிறந்த முறையில் முதன் 
முதலாக நிறைவேறியுள்ளது என்றேகூறவேண்டும் . 
பேராசிரியர் அவர்கள் இந்நூல்கட்கு அளித்துள்ள 
நீண்ட ஆராய்ச்சிகளும் விரிவான விளக்கக் குறிப்பு 
களும் செவிநுகர் 
செவிநுகர் கனி களின் 
கனி களின் செஞ்சொ 

ற்கவி 
யின்பம் தேர்வார் சிந்தைக்குப் பெருவிருந்தாகும் . 

பயன் : இனிப் பேராசிரியர் அவர்கள் கட்டுரை 
களால் நாட்டுக்கும் மொழிக்கும் விளைந்த பெரு 
நலங்களுள் சிலவற்றைக் காண்போம் . இந்த 
வகையில் முதலாவதாகக் குறிப்பிடத் தக்கது பேரா 
சிரியர் அவர்களின் நூற்றுக்கணக்கான கட்டுரை 
களால் தமிழ் மக்கள் உள்ளத்தில் பெருக்கெடுத்த 
தமிழார்வமே ஆகும் . பேராசிரியர் அவர்கள் முப்பது 
ஆண்டுகட்கு முன்பு கட்டுரை எழுதத் தொடங்கிய 
காலத்தில் இன்று போலத் தமிழ் நாட்டில் தமிழார் 
வம் கரை புரண்டு ஓடவில்லை . நாட்டுப் பற்றாளர் 
கப்பலோட்டிய தமிழர் - வ . உ . சிதம்பரனார் போன்ற 
வர்களின் முனைத்த முயற்சிகளால் தமிழகம் தனது 
ஆழ்ந்த அடிமைத் துயிலினின்றும் நீங்கி அப்போது 
தான் கண்களை நிமிட்டிக் கசக்கிக்கொண்டிருந்தது . 

88. புறத்திரட்டு ( 1938 ) முன்னுரை, பக் . xvii . ixiv . 


232 


ஆராய்ச்சிக் கட்டுரைகள் 


அந்த நிலையில் அரசியல் சுழல் எதிலும் சிக்கிக் 
கொள்ளாமல் அருந்தமிழ்ப் பணியை மொழிப்பற் 
றோடும் நாட்டுப்பற்றோடும் வெற்றி ஒளியோடும் நடத் 
திய விழுமிய செயல் பேராசிரியர் அவர்கட்குத் தனிப் 
பெருமை தருவதாகும்.முப்பது ஆண்டுகட்கு முன்னே 
பேராசிரியர் அவர்கள் அழகும் ஆற்றலும் நிறைந்த 
தமிழில் எழுதிய அழகிய கட்டுரைகள் இன்று நாட் 
டில் பெருக்கெடுத்துள்ள தமிழார்வ வெள்ளத்திற்குக் 
கட்டியங்கூறின . ஆற்று வெள்ளம் அடுத்து வரும் 
குறி தோன்றும் ஈழ மின்னல் மலையாள மின்ன 
லாய் அக்கட்டுரைகள் இலக்கிய வானில் ஒளிர்ந் 
தன . 


பேராசிரியர் அவர்கள் கட்டுரைகள் நாட்டு 
மக்கள் நெஞ்சில் தமிழார்வத்தைப் பெருக்கியதோடு 
தமிழாராய்ச்சி ஆர்வத்தையும் பெருமளவிற்குத் 
தூண்டின . எவ்வாறு ஆங்கில மோகம் கொண்ட 
தமிழர்களின் செவிகளையும் சிந்தையையும் பேராசிரி 
யர் அவர்களின் குற்றால அருவி போன்ற பேச்சுகள் 
தமிழ் மயமாக்கினவோ, அவ்வாறே பேராசிரியர் 
அவர்களின் பொருகைப் புனல் போன்ற கட்டுரை 
கள் தமிழ் மக்களின் கண்களையும் கருத்தையும் தமிழ் 
மயமாக்கின . அதன் விளைவாகத் தமிழகத்தில் புது 
யுகம் பூத்தது . கலை பயிலும் இளமாணவர்களும் 
அலுவல் பார்க்கும் மூத்த மக்களும் பாடல்களை ஓதி 
ஓதி இலக்கிய இன்பம் நுகர்வது போன்றே பேரா 
சிரியர் அவர்களின் பைந்தமிழ்க் கட்டுரைகளையும் 
படித்துப் படித்துத் தமிழின்பம் கண்டனர் ; ‘ தமிழ் 
விருந்து உண்டனர் ; தமிழ் வீரம் கொண்டனர் . 


பேராசிரியர் சேதுப்பிள்ளையவர்கள் பெருந்தமிழ்த் தொண்டு 


233 


அம்மட்டோ ! பேராசிரியர் அவர்கள் எழுத்து இருப 
தாம் நூற்றாண்டுத் தமிழ் உரை நடையில் கட்டுரைக் 
கலைக்குப் பெருவாழ்வு நல்கியது ; 8" இதழ்களில் வரும் 
எளிய தொடர்நிலைக் கதைகளையே சுவையோடு 
படித்து வந்த வாசகர்களை இனிய இலக்கியக் கட் 
டுரைகளையும் சுவையோடு படித்துப் பயன் பெறத் 
தூண்டியது ; புகழ் பெற்ற கிழமை இதழ்களும் 
பேராசிரியர் இலக்கியக் கட்டுரைகளைத் தாங்கி 
வருதல் பெருமைக்குரியது - படிப்பார் தொகையைப் 
பெருக்கும் வாய்ப்பைத் தருவது என்று கருதச் 
செய்தது ; எளிய தமிழ்ப் படிப்புடையவர்களும் 
இலக்கிய ஆர்வமும் அறிவும் பெற வழி கோலியது ; 
மொழிப்பற்றையும் நாட்டுப்பற்றையும் மக்கள் 
மன்றத்தில் வேரூன்றச்செய்தது ; சீர்குலைந்த ஊர்ப் 
பெயர்களைச் சீர்பெறச் செய்தது . ஊர்ப் பெயர்கள் 
ஆராய்ச்சியில் அறிவாளர் சிந்தனையைத் திருப்பியது ; 
தமிழ்ப்பெருங்காவியங்களின் பண்பை ஒரு சிறிது 
தமிழ் கற்றவரும் உணர்ந்து போற்றச் செய்தது ; 
தக்க இலக்கியச்சொற்களையும் சொற்றொடர்களையும் 
மணிமிடை பவளம் போல , கட்டுரைகளில் எடுத் 
தாண்டமையால் படிப்பவர்களின் தமிழ் உரைத் 
திறத்தை உயர்த்தியது ; தமிழக எல்லைகள் - தமிழகத் 
தலைநகர் பற்றித் தமிழ் மக்கள் உணர்ச்சியும் உறுதி 
யும் கொள்ளச் செய்தது ; தனித்தமிழின் இனிமை 
யையும் ஏற்றத்தையும் மெய்ப்பித்தது ; ஆனந்தரங் 
கம் பிள்ளை நாட்குறிப்புப் போன்ற அரிய நூல்களின் 


89 . 


பார்க்க ; கட்டுரைக் கலை 

ந . சஞ்சீவி 
Annals of Oriental Research , Vol . XVII - 1960-61 - Part 1 . 


234 


ஆராய்ச்சிக் கட்டுரைகள் 


பெருமையை நாடறியச் செய்தது ; கால்டுவெல் முத 
லான கிறித்தவ தமிழ்த் தொண்டர்களின் பெருந் 
தொண்டை தமிழகம் உணர்ந்து போற்ற வழி 
வகுத்தது ; தமிழ்ச்சொற்கள் பலவற்றின் சிறப்பை 
யும் வரலாற்றையும் அறிஞர் உலகிற்குத் தெளிவு 
படுத்தியது ; சுருங்கச் சொல்லின் , பெரியதொரு 
தமிழ் மறுமலர்ச்சியைப் பேராசிரியர் ரா . பி . சே . 
அவர்களின் எழுத்துகள் தமிழ் மக்கள் இதயத்தில் 
தோற்றுவித்தன எனலாம் . தமது பெயருக்கேற்ப 
முன்னைப் பழமைக்கும் பின்னைப் புதுமைக்கும் 
சிறந்ததொரு சேது வாய் அமைந்த பேராசிரியர் 
படைத்த நூல்களால் இன்று தமிழன்னை பெற் 
றுள்ள தோற்றமும் ஏற்றமும் பெரிய - மிகப் பெரிய ! 
கார்காத்த வேளாளர் குடியில் பிறந்த பேராசிரியர் 
அவர்கட்கு இத்தலை முறையில் தமிழ்ப்பயிர் காத்த 
பெருமை உறுதியாக உண்டு . கலைபயில் தெளிவும் , 
கட்டுரை வன்மையும் 90 மிக்க சொல்லேருழவராகிய 
அவர்கள் வேலி ஆயிரமாக வித்தி விளைத்த கலை 
யுணர்வுகளின் விளையுளை இன்னும் பல தலைமுறை 
கட்குத் தமிழினம் உண்டு மகிழ்ந்து உய்யும் . 


90 . 


பவணந்தியார் வாக்காகிய இச்சொற்றொடர் பேரா 
சிரியர் அவர்கட்கு மிக விருப்பமான ஒன்று ; அடிக் 
கடி அவர்களால் எடுத்து ஆளப் பெறுவது . 


பண்பு நலன்கள் 


பண்பு 


புலமையினும் சிறந்த பண்பு : பதினைந்து 
ஆண்டுகட்கு மேலாகப் பேராசிரியர் அவர்களிடம் 
மாணவனாய் நெருங்கிப் பழகும் பெறலரும் பேற் 
வினைப் பெற்ற இக்கட்டுரையாளனுக்கு அப்பெரியா 
ரின் ஆழ்ந்த புலமையினை அளவிட்டுரைத்தல் எவ் 
வளவு அரியதோ , அதனினும் அரியது அப்பெருந் 
தகையின் பண்பு நலன்களை அளவிட்டுரைத் 
தல் . புலமையினும் சிறந்த 

படைத்த 
பேராசிரியர் அவர்கள் தமது புலமைத் திறத்தால் 
தமிழ் மக்கட்குச் செய்த தொண்டிற்கு எவ்வாற்றா 
னும் குறையாத தொண்டைத் தமது பண்பு நலன் 
கள் பழுத்த தமிழ் தழீ இய வாழ்க்கையால் ஆற்றி 
யுள்ளார்கள் என்பதை நவில்தொறும் நூல் நயம் 
போற்றும் எவரும் அறிவர் . பேராசிரியர் அவர் 
களோடு நெருங்கிப் பழகியவர்கள் அவர் தம் புலமை 
யினைக் கண்டு வியப்பதி னும் , அவர் தம் பண்பு நலன் 
களை உணர்ந்து உள்ளம் களித்தலும் நெஞ்சம் 
நெகிழ்தலுமே செய்வார்கள் . 

கலையுணர்வு : பேராசிரியர் அவர்களுடைய 
பண்பு : நலன்களுள் எல்லாம் பொன்னொளி வீசுவது 
அவர்களுடைய கலையுணர்வே . பேராசிரியர் அவர் 
களுடைய பொறிபுலன்கள் யாவும் கலையுணர்வையே 
குறிக்கோளாகக் கொண்டவை . கலையுணர்வுக்கு 
மாறான எதையும் எப்போதும் எதற்காகவும் அவர் 


236 


ஆராய்ச்சிக் கட்டுரைகள் 


கள் விரும்புவதும் இல்லை ; போற்றுவதும் இல்லை . 
பேராசிரியர் 

அவர்களுடைய கலையுணர்வின் 
ஆழத்தை அவர்கள் கட்டுரைகளைச் சொல் சொல் 
லாகச் சொல்லி எழுதச் சொல்லும் போது அப் 
பணியை மேற்கொண்ட ஒரு சிலர் நன்கறிவர் . அப் 
பேற்றினைப் பல காலம் பெற்ற இக்கட்டுரையாளன் 
பேராசிரியர் ஆழ் கடலில் மூழ்கி முத்துக் குளிப்பவர் 
போல உணர்வுக் கடலில் மூழ்கி மூழ்கி உண்மை 
யுணர்வு முத்துகளை முங்கிக் கொண்டுவந்து மெல்ல 
மெள்ளக் காட்டிய -- கொட்டிய - காட்சியைக் கண்ட 
போது அடைந்த மெய்ப்பாடுகள் உணர்வுக்கு 
இனியன; உரைக்கு அரியன . 

முத்தமிழ்த் துறையிலும் நெஞ்சைப் பறி 
கொடுத்த பேராசிரியரின் எழுத்துக்கும் பேச்சுக்கும் 
ஊற்றாய் இருக்கும் அவர்கள் எண்ணங்கள் யாவும் 
கலையுணர்வில் ஊறி எழுந்தவையே . தலை சிறந்த 
தமிழ்க் கவிஞர்களின் உணர்வோடு உணர்வாகி 
ஒன்றிப்போன அவர்கள் வாழ்க்கை வேறு வகை 
யாக இருத்தல் இயலாதன்றோ ? தமது கூர்த்த மதி 
யால் எதையும் ஊடுருவிக் காணும் ஆற்றல் பெற்றி 
ருந்த தமிழ்ப் பெரியார் திரு . வி.க. அவர்களே பேரா 
சிரியர் அவர்களுடைய எழுத்தையும் பேச்சையும் 
எண்ணத்தையும் துருவிப் பார்த்து இவ்வுண்மையைக் 
கண்டறிந்துள்ளார்கள் என்னும் உண்மை அவர் தம் 
‘ வாழ்க்கைக் குறிப்புகளைப் படிப்பார்க்கு இனிது 
புலனாகும் . 

தமிழ்ப் பெரியார் திரு . வி . க . அவர்கள் மணி 
மொழிகள் வருமாறு : 


பேராசிரியர் சேதுப்பிள்ளையவர்கள் பெருந்தமிழ்த்தொண்டு 


237 


“ கம்பர் தமிழை வளர்ப்பதற்கென்று தமிழ் 
நாட்டில் அவ்வப்போது சிலர் பிறப்பதுண்டு. அவருள் 
சேதுப் பிள்ளை ஒருவர் . இவ்வுலகம் கம்பர் கழகமானல் , 
உள்ள நிறைவு கொள்வோருள் சேதுப்பிள்ளை முதல்வராக 
இருப்பர் . எவ்விடத்திலும் எம்மேடையிலும் எப்பேச் 
சிலும் அவர் கம்பரை மறப்பதில்லை . அவர் நா , 
கம்பரின் உறையுளாகியது . 


* 


ண 


என் தலைமையில் சேதுப்பிள்ளை பல முறை 
சொற்பொழிவாற்றியுள்ளார் . அப்பொழிவு பொழிலாகும் . 
பொழில் மென்காற்றை வீசும் .91 
பேராசிரியர் அவர்களின் உல 

யு 

ர்வின் 
சிறந்த வெளிப்பாட்டை அவர்களோடு உரையாடும் . 
பேறு பெற்றவர் நன்றாக 

நன்றாக உணர்வர் . மேல் நாடு 
களில் உரையாடல் ஒரு சிறந்த இலக்கிய - நாகரிக 
பண்பாட்டுக் கலையாகப் பல நூற்றாண்டுகளாகவே 
சிறந்து வளர்ந்து வந்துள்ளது . டாக்டர் - ஜான்சன் 
போன்றவர்கள் இக்கலையில் சிறந்து விளங்கிய 
சீர்மையினை , பாஸ்வெல் எழுதிய ஜான்சன் 
வாழ்க்கை வரலாறு 2 எடுத்துரைக்கும் . ஆனால் , 
இக்கலை மேல்நாடுகளில் வளர்ந்துள்ள பான்மையில் 
தமிழ் நாட்டில் உண்ணும் கலங்கட்கு முன்னே ஓங்கி 
வளரவில்லை என்றாலும் , புலவர்கட்கு இடையே 
இலக்கிய உரையாடல் 

இன்பம் 

புதியதன்று . 
இல்லையேல் , 
91. திரு . வி . 

வி . க . வாழ்க்கைக் குறிப்புகள் ( 1944 ) , 
பக் . 212 . 
92. Boswell s Life of Johnson 


238 


ஆராய்ச்சிக் கட்டுரைகள் 


உவப்பத் தலைக்கூடி உள்ளப் பிரிதல் 

அனைத்தே புலவர் தொழில். 93 
என்னும் ஈரடியும் , 

‘ தவலருந் தொல்கேள்வித் தன்மை யுடையார் 
இகலிலர் எஃகுடையார் தம்முள் குழீஇ 
நகலின் இனிதாயின் காண்பாம் அகல்வானத் ( து ) 

உம்பர் உறைவார் பதி. 94 
என்னும் நாலடியும் பிறந்திரா அல்லவா ? 

பேராசிரியர் அவர்களோடு உரையாடும் போது 
பொழுது போவதே தெரியாது . எவ்வளவோ சுவை 
யும் பயனுமுடைய செய்திகளை எல்லாம் கதை கதை 
யாக அவர்கள் சொல்லுவார்கள் . கதை சொல்லும் 
ஆற்றல் ஒரு சிலர்க்கே வாய்க்கும் . எளிதாக 
தோன்றும் அக்கலை மிக அரிய ஒன்று ஆகும் . அக் 
கலையில் வல்லவர் நம் பேராசிரியர் . 

அவர்கள் 
நிகழ்ச்சிகளைச் சித்திரித்துச் சொல்லும்போது அவர் 
களைச் சிறந்த ஒரு சொல்லோவியராகக் கண்டு மகிழ 
லாம் . பழங்காலச் செய்திகளை எல்லாம் திரைப்படக் 
காட்சி போல நம் அகக்கண்களுக்கு முன்னே நடை 
பெறச் செய்யும் ஆற்றல் அவர்கள் நாவிற்குக் கலை 
மகள் அளித்த தனிப்பரிசு போலும் ! இலக்கிய 
மேதையாகிய ஷேக்ஸ்பியர் உரையாடற்கலைபற்றி , 
“ உரையாடல் இழிநகையற்ற இனிமையுடையதாய் , 
செயற்கையற்ற சதுரப்பாடு உடையதாய் , தாழ் 
வற்ற தாராளம் உடையதாய் , கரவற்ற கல்வி நலம் 
உடையதாய் , பொய்மையற்ற புதுமையுடையதாய் 
93. திருக்குறள் , 3 ! 4 . 

15.7 லடியார் , கல்வி -7. 


பேராசிரியர் சேதுப்பிள்ளையவர்கள் பெருந்தமிழ்த்தொண்டு 


239 


இருத்தல் வேண்டும் , ” 95 என்று அழகுறக் கூறி 
யுள்ளார் . இவ்விலக்கணத்திற்கு ஏற்ற இலக்கியம் 
பேராசிரியர் அவர்களின் உரையாடல்கள் .. 

ஆங்கிலத்தில் ஆழ்ந்த பொருட்சிறப்புடைய 
அரியதொரு சொற்றொடர்நிலை உண்டு . அதன்படி 
ஆன்றவிந்தடங்கிய சான்றோரை ‘ His scholarship is 
vast , but he carried its weight with graceful ease ? 
என்று போற்றுவது மரபு . இப்புகழ்மொழி பேரா 
சிரியர் அவர்கட்கு முற்றிலும் பொருந்தும் . அது 
பொருந்துமாற்றைப் பேராசிரியர் அவர்கள் எழுத் 
தையும் பேச்சையும் கூர்ந்து ஆராய்ந்தவர்கள் நன் 
கறிவர் . அப்பெரியார் அறையில் பேசிய போதும் 
அரங்கில் முழங்கிய போதும் அன்புக் கடிதங்கள் 
வரைந்த போதும் தொல்லை 

தொல்லை கொள்ளாமலும் 
தொல்லை கொடுக்காமலும் கருத்துகளைக் காவிரி 
யாறென - சான்றோர் கவியென- வெளிப்படுத்தும் 
திறம் வியப்பிற்குரியது . அவர் எழுத்திலும் பேச் 
சிலும் சுவை உண்டே அன்றி , சுமை ஒரு போதும் 
இராது ; பயன் உண்டே அன்றி , பளு எப்போதும் 
இராது . 


46 


9.3. Conversation should be pleasant without scurrility, witty 

witliout affectation , free without indecency, learned 
without conceiterlness , novel without falsehood . 

- Shakespeare 
96. ( i ) திரு . வல்லை . பாலசுப்பிரமணியம் அவர்கள் 
நித்திலக் குவியல் திங்கள் இதழில் பேராசிரியர் அவர்களைப் 
பற்றி வரைந்துள்ள கட்டுரைகளைக் காண்க . 

( ii ) கடிதக் கலையிலும் கைவந்தவர் என்னும் உண்மைக் 
குச் சான்றாய் இனைப்பு : காண்க . 


240 


ஆராய்ச்சிக் கட்டுரைகள் 


கடவுள் உணர்வு : பொன்னனைய கலையுணர்வு 
பொருந்திய பேராசிரியர் அவர்கள் மணி வாழ்வில் 
வைர ஒளி வீசுவது அவர்களுடைய கடவுள் 
உணர்வே . 

இளமை தொட்டே இறையுணர்வு 
நிறைந்த வாழ்க்கையை நடத்திய பெருமை 
பேராசிரியர் அவர்கட்கு உண்டு . சிவ வழிபாட்டில் 
சிறந்து விளங்கிய தந்தையார்க்குத் தவமைந்தராய்ப் 
பிறந்த அவர் , இளமை தொட்டே இறையுணர்வோடு 
வாழ்க்கையை நடத்துவதில் மன நிறைவு கண்டுள்ள 
னர் . பேராசிரியர் அவர்கள் எழுத்திலும் பேச்சி 
லும் ஊறிக்கிடக்கும் இவ்வுணர்வு , அவர்கள் விடும் 
ஒவ்வொரு மூச்சிலும் கலந்து இழைகிறது எனல் 
மிகையாகாது . சிறந்த சைவ சமயப் பற்றுடைய 
அவர்கள் சமரச நோக்குப் படைத்தவர்களாய்த் 
தொடக்க நாள் தொட்டு விளங்கியமையாலேயே 
அவர்கள் கிறித்தவ சமய அறிஞர்களைப்பற்றி எழு 
திய நூல்களைப் படிக்கும் போதெல்லாம் இதை 
எழுதியவரினும் சிறந்த கிறித்தவர் இருத்தல் இய 
லுமோ ! என்று எண்ணுமாறு அமைந்துள்ளது . 
இந்த வகையில் வள்ளுவரும் இளங்கோவும் இந் 
நாட்டுச் சமயங்கள் பால் காட்டிய சமரசப் போக் 
கினைப் பேராசிரியர் அவர்கள் வெளிநாட்டுச் சமயங் 
கள்பாலும் காட்டியுள்ள பெருந்தகைமை போற்றி 
மகிழ்ந்து பின்பற்றற்கு உரியது . இவ்வுண்மையை 
ஆழ உணர்ந்து கிறித்தவ சமயப் பேரறிஞர்களே 97 
போற்றியிருத்தல் ஈண்டு நினைவுகூரத்தக்கது . 

97. திருக்காவலூர்க் கோவில் , தந்துரை, பக் . v - vi . 


பார்க்க . 


பேராசிரியர் சேதுப்பிள்ளையவர்கள் பெருந்தமிழ்த் தொண்டு 241 


உண்மையான சமயவுணர்வு வாழ்க்கையில் 
பொலிவுபெற வேண்டும் ; வெற்று வாய்ச்சொல் 
லில் இருந்தால் பயனில்லை . அடக்கம் - ஒழுக்கம் 
அருள் ஆகிய மூன்று சிறந்த பண்புகள் வாயிலாக 
( பேராசிரியர் அவர்களுடைய ஆழ்ந்த இறை உணர்வு ) 
என்றென்றும் ஒளி வீசிக்கொண்டிருக்கின்றது . 

தமிழ்மறை கண்ட திருவள்ளுவர் , மாந்தர்க்கு 
உறுதி பயப்பனவாய் அவர்கள் பின்பற்றி ஒழுகுதற் 
குரியனவாய் வகுத்துள்ள எத்தனையோ அதிகாரங் 
கட்கு எடுத்துக்காட்டாய் விளங்கும் வாழ்க்கை 
வாழும் பேராசிரியர் அவர்கள் அடக்கமே உருவமாக 
அமைந்திருப்பதில் வியப்பொன்றும் இல்லை . ஆயி 
னும் , அவர்கள் பால் குடிகொண்டுள்ள பண்புகள் 
பலவற்றினும் சிறந்த அணியாய்த் திகழும் பண்பு 

அடக்கத்தால் உலகை ஆண்ட அண் 
ணல்களுள் பேராசிரியர் அவர்களும் ஒருவர் . செருக்கு 
என்பதை ஒரு சிறிதும் எப்போதும் கொள்ளாமல் 
வாழ்ந்த அவர்கள் வாழ்க்கையைக் கருதும்போதெல் 
லாம் “ நற்பண்புகள் அனைத்திற்கும் உலையாத அடிப் 
படை அடக்கமே ” 98 என்றும் , உண்மையாகவே 
ஒரு பெரிய மனிதனை அறிவதற்குரிய முதல் ஆய்வு 
அவனது அடக்கப் பண்பே 99 என்றும் , என்னை 
நீங்கள் சமயத்துறையில் முதலாவது எது ? என்று 
கேட்டால் நான் அதில் முதலாவது , இரண்டாவது , 
மூன்றாவது - ஏன் ? -- எல்லாமே அடக்கமுடைமை 


அடக்கமே . 


98. Humility is the solid foundation of all virtues - Confucius . 
99. I believe the first test of a truly great man is this humility 

--Ruskin . 

16 


242 


ஆராய்ச்சிக் கட்டுரைகள் 
தான் என்று மறுமொழி பகர்வேன், 100 என்றும் 
சான்றோர்கள் கூறிய மொழிகளே நினைவுக்கு வரும் . 


இங்ஙனம் அடக்கமே உருவாய பேராசிரியர் 
அவர்கள் எழுத்திலும் பேச்சிலும் செயலிலும் எண் 
ணத்திலும் ஊடுருவியுள்ள ஒழுக்க உணர்வு நமது 

வாழ்த்திற்கும் வணக்கத்திற்கும் உரியது . 
ஒழுக்கம் எவ்வளவு எளிமையாகவும் இனிமையாக 

வும் பேசினாலும் எள்ளளவும் தரக்குறை 
வுடைய சொற்களையோ கருத்தையோ பேராசிரியர் 
அவர்களிடம் எப்போதும் எதிர்பார்க்க முடியாது . 
இவ்வுண்மையை நினைக்கும்போதெல்லாம் , 

ஒழுக்க முடையவர்க்கு ஒல்லாவே தீய 

வழுக்கியும் வாயாற் சொலல் . 101 
என்னும் திருக்குறளே நம் நினைவுக்கு வரும் . பேரா 
சிரியர் அவர்கள் சொற்களில் காணப்படும் இப் 
பண்பு அவர்கள் வாழ்க்கையின் எல்லாக் கூறுபாடு 
களிலும் இலங்கக் காணலாம் . 

பெரிய படிப்பும் 
பெரிய பதவியும் உடையவர் ஒழுக்கக் குறை உடைய 
வர்களாய் இருப்பார்களாயின் , அதனால் விளையக் 
கூடிய கேடுகள் நம்மால் கற்பனை செய்தற்கும் இய 
லாதன . அந்நிலையில் பேராசிரியர் அவர்கள் 
வாழ்க்கை ஒழுக்க மணங்கமழும் தன்மையதாய் 
அமைந்தது நாடு செய்த நல்வினைப் பயனே ஆகும் . 


100. Should you ask me , what is the first thing in religion ? 1 

should reply, the first, second , and third thing therein - nay . 
all- is humility - Augustine . 

( All from the The New Dictionary of thoughts ) 
101. திருக்குறள் , 139 . 


பேராசிரியர் சேதுப்பிள்ளையவர்கள் பெருந்தமிழ்த்தொண்டு 243 

அடக்கத்தையே இயற்கை நல்லணியாகவும் 
ஒழுக்கத்தையே உயிர்த்துடிப்பாகவும் கொண்டு 
விளங்கும் பேராசிரியர் அவர்கள் உள்ளம் அருளே 
வடிவாகியது . அண்ணாமலைப் பல்கலைக் கழகத்தில் 
ஆறு ஆண்டுகள் பணியாற்றியபோதும் சென்னைப் 
பல்கலைக் கழகத்தில் கடந்த இருபத்தைந்து ஆண்டு 

களாக இடையறாது தொண்டாற்றிய 
அருள் போதும் பேராசிரியர் அவர்கள் மாண 

வர்களிடம் காட்டிய அருளுடைமை 
நினைப்பார் நெஞ்சை நெகிழ்விப்பதாகும் . தம்மைப் 
பகைவராய்க் கருதுவோருக்கும் அருள்பாலிக்கும் 
பண்பு படைத்தவர்கள் நம் பேராசிரியர் என்றால் , 
அவர்களுடைய அருளுடைமையை 

விளக்க 
வேறென்ன கூறவேண்டும் ? 


பேராசிரியர் அவர்கள் தம்முடைய தனி வாழ்க் 
கையில் ‘ குடத்து விளக்காய் ப் போற்றி வந்த இவ் 
வருளுடைமை சென்ற சில ஆண்டுகளாகக் குன்றின் 
மேலிட்ட விளக்காய் க் காட்சி தரல் கண்டு உலகு 
கொண்டுள்ள உவப்புக்கும் வியப்புக்கும் எல்லை 
இல்லை . அலந்தோர்க்கும் அயர்ந்தோர்க்கும் ஓசை 
படாமல் எத்தனையோ உதவிகளைச் செய்துவரும் 
பேராசிரியர் அவர்கள் தம் நற்றாயார் பெயரால் 
இருபத்தையாயிரம் ரூபாய் அளித்துச் சென்னைப் 
பல்கலைக் கழகத்திலும் , அதே அளவு தொகை ஈந்து , 
அண்ணாமலைப் பல்கலைக் கழகத்திலும் தமிழாராய்ச் 
சிச் சொற்பொழிவுகட்கு ஏற்பாடு செய்துள்ளமைக் 
குத் தமிழுலகு என்றென்றும் மாறா நன்றி பாராட் 


244 


ஆராய்ச்சிக் கட்டுரைகள் 


டுங் கடப்பாடுடையது . 

102 பேராசிரியர் அவர்களின் 
வற்றா அருள் உணர்வின் பயனாக இன்னும் தமிழகம் 
அன்னையார் சொர்ணம்மாள் பெயரால் காணப் 
போகும் அறங்கள் எத்தனை எத்தனையோ ! 103 
102. இவ்வறக்கட்டளைகள் சார்பில் அண்ணாமலைப் பல்கலைக் 

கழகத்திலும் சென்னைப் பல்கலைக் கழகத்திலும் இது 
வரை நிகழ்ந்துள்ள சொற்பொழிவுகள் பற்றிய விவரத் 

துக்குப் பிற்சேர்க்கை பார்க்க . 
103. ( 1 ) பேராசிரியர் தாம் வாழ்ந்த காலத்திலேயே 

சென்னை முத்தியாலுப்பேட்டை உயர்நிலைப்பள்ளிக்கு 
ரூபாய் 5000 கட்டட நிதிக்கு நன்கொடை வழங்கினார் . 
அப்பள்ளியில் அவர் பெயரால் ஓர் அறை உள்ளது . 
இந்திய இளைஞர் கிறித்துவ சங்கத்தில் பேராசிரியர் 
பெயரால் ஆண்டுதோறும் பேச்சுப்போட்டியில் வெற்றி 
பெறும் கல்லூரிக்கு வழங்க ஒரு சுழல் கிண்ணம் நிறுவி 
யுள்ள டாக்டர் சு . சங்கரராசு அவர்கள் மேற்படி 
பள்ளியில் பேராசிரியர் பெயரால் உள்ள 

அறையில் 
அணிசெய்ய பேராசிரியரின் திருவுருவப் படம் ஒன்றை 
வழங்கி உள்ளார் . இப்படம் பேராசிரியர் அவர்கள் 
தனி மருத்துவராய் விளங்கியவரும் பேராசிரியர் நன் 
கொடை வழங்கிய காலத்துப் பள்ளியின் தலைவராய் 
இருந்துதேவருமா 

மாகிய டாக்டர் இரத்தினவேலு சுப்பிர 
மணியம் அவர்களால் திறந்து வைக்கப்பெற்றது . 
( 2 ) பிள்ளைப்பேறில்லாமல் வாழ்ந்த பேராசிரியர் தம் 
சொந்த ஊராகிய திருநெல்வேலியில் ஒரு பிள்ளைப் 
பேறு விடுதி அமைய பெருவிருப்பம் கொண்டார் . 
( தற்போது புதுவைத் தலைமை நடுவராக உள்ள ) திரு . 
எஸ் . மகராசன் அவர்களை ஒரே நிறைவேற்றுநராக 
அமைத்துப் பேராசிரியர் அவர்கள் வரைந்துள்ள 
விருப்பாவணத்தில் தமது உடைமைகள் அனைத்தும் 
திருநெல்வேலிப் பிள்ளைப் பேறு விடுதிக்கே அமைய 
வேண்டும் என்று எழுதியுள்ளார் . பேராசிரியருடைய 
துணைவியார் திருமதி ஆழ்வார் சானகி அம்மையாரும் 
தம் கணவரைப்போன்றே தம் உடைமை எல்லாம் அப் 
பிள்ளைப்பேறு விடுதிக்கே உரியன என்று தனியொரு 
விருப்பாவணம் எழுதினார் . இருவரும் இப்போது 
இல்லை . எனினும் அவர்கள் ஏற்படுத்திய அறம் வளர் 


பேராசிரியர் சேதுப்பிள்ளையவர்கள் பெருந்தமிழ்த் தொண்டு 245 


4. பரிசும் பாராட்டும் 


தமிழ் மொழிக்குத் தலைசிறந்த பரிசுகளையும் 
பாராட்டுகளையும் பலவாக நல்கிய பேராசிரியர் 
அவர்களது வாழ்க்கை பெற்ற பரிசுகளும் பாராட்டு 
களும் பலவாகும் . அவற்றுள் சிலவற்றை மட்டு 
மேனும் ஈண்டு நினைவுகூர்தல் பொருத்தம் அன்றோ? 
பேராசிரியர் அவர்கள் எத்தனையோ புதுப்புதுத் 
துறைகட்குத் தமிழிலக்கிய உலகில் தோற்றுவாய் 
செய்தவர்கள் . அவர்களையே முதல்வராகக்கொண்டு 
பலப்பல பரிசுகளும் பாராட்டுகளும் தமிழறிஞர்கட் 
குத் தரும் மரபும் தமிழ் நாட்டில் தோன்றியதும் 
வேரூன்றியதும் சாலச் சிறப்புடையன அல்லவா ? 

பிற்காலத்தில் தமிழ் வளர்க்கும் தலைசிறந்த நிலை 
யங்களாய் விளங்கிய பெருமை தமிழ் நாட்டு மடங் 
கட்கு உண்டு . 

அந்த மரபில் வந்த தருமை ஆதீனம் 1950 - ஆம் 
ஆண்டில் பேராசிரியர் அவர்கட்குச் சொல்லின் 
செல்வர் என்ற பட்டத்தை வழங்கிச் சிறப்பித்தது . 
எத்தனையோ ஆண்டுகளாகப் பேராசிரியர் அவர்கள் 
வழங்கிய சொல்லமுதைப் பருகிப் பருகித் திளைத்த 
மக்கள் தங்கள் நாவார மனமாரச் சொல்லி வந்த 

கிறது - வாழ்கிறது . பேராசிரியர் - அவர் துணைவியார் 
உடைமைகள் ஈந்த ஒரு லட்ச ரூபாய்க்கு ஈடாகத் 
தமிழக அரசு ஒரு லட்ச ரூபாய் வழங்கியது . இதன் பய 
னாகத் திருநெல்வேலியில் டாக்டர் ரா.பி.சே. பிள்ளைப் 
பேறு விடுதி-கண்டியப்பேரி கால் கொண்டுள்ளது . 


246 


ஆராய்ச்சிக் கட்டுரைகள் 


பட்டத்தையே அவர்கட்கு அளித்துச் சிறப்பித்தது 
வாயிலாகத் தருமை பெருமை பெற்றது . “ தமிழ் 
எழுத்தாளர் சங்கம் பேராசிரியர் கல்கி அவர்கள் 
தலைமையில் சிறப்புற இயங்கியபோது முதன் முத 
லாகத் தலைசிறந்த எழுத்தாளர்கட்குக் கேடயம் 
வழங்கும் நன்மரபைத் தோற்றுவித்தது . அதன்படி 
முதன் முதல் ( 1954 ) தமிழ் எழுத்தாளர் சங்கத்தின் 
கேடயம் பெற்ற தமிழ்ப்புலவர் சொல்லின் செல்வர் 
டாக்டர் ரா . பி . சேதுப்பிள்ளை அவர்களே . 

அடுத்துக் குறிக்கத் தக்கன தமிழ் வளர்ச்சிக் 
கழகத்தின் சார்பில் 1948 - ஆம் ஆண்டில் காலஞ் 
சென்ற தமிழ்ப் பெரியார் சர் . ஆர் . கே . சண்முகம் 
செட்டியார் அவர்கள் தலைமையில் சங்கத் தமிழ் 
வளர்த்த மதுரையில் நடைபெற்ற முதற்பெரு 
மாநாட்டில் பேராசிரியர் அவர்களுடைய புகழ் 
பெற்ற ஆராய்ச்சி நூலாகிய ஊரும் பேரும் என் 
பது தலைசிறந்த ஆராய்ச்சி நூல் என்பதற்காக 
முதன் முதலாகச் சென்னை அரசின் ரூ 500- பரிசை 
தமிழ் வளர்ச்சிக் கழக வாயிலாகப் பெற்றதும் , 
1955 - ஆம் ஆண்டில் பேராசிரியர் அவர்களுடைய 
புகழ் பெற்ற கட்டுரைத் தொகுதியாகிய தமிழின் 
பம் , விடுதலைக்குப்பின் வெளி வந்த சிறந்த தமிழ் 
நூல் என்பதற்காக முதன் முதல் இந்திய அரசின் 
ரூ . 5000 பரிசை சாகித்திய அகாதமி வாயிலாகப் 
பெற்றதுமே ஆகும் . 

பேராசிரியர் அவர்கள் தம் வாழ்நாளில் பெற்ற 
சிறப்புகள் அனைத்திற்கும் தலைமை தாங்கும் பெருஞ் 
சிறப்பு , சென்னைப் பல்கலைக் கழகம் தனது நூற் 


பேராசிரியர் சேதுப்பிள்ளையவர்கள் பெருந்தமிழ்த் தொண்டு 247 
றாண்டு விழாவின்போது ( 1957 ) இலக்கியத் துறைப் 
பேரறிஞர் 104 என்று அவர்க்கு வழங்கிய பட்டமே 
ஆகும் . சென்னைப் பல்கலைக்கழகத்தில் முறையாகப் 
பயின்ற மாணவர்களுள் தமிழ்த் துறையில் உழைத் 
தமைக்காக இலக்கியப் பேரறிஞர் என்ற பட்டம் 
முதல் முதலாக வழங்கப்பெற்றது , பேராசிரியர் 
சேதுப்பிள்ளை அவர்கட்கே ஆகும் . சென்னைப் பல் 
கலைக்கழகம் வாயிலாகப் பேராசிரியர் அவர்கள் 
பெற்ற பெருஞ்சிறப்புச் செந்தமிழ் 

செந்தமிழ் மொழிக்குக் 
கிடைத்த பெருஞ்சிறப்பு என்று அறிஞர் - உலகம் 
எக்களிப்புக் கொண்டது ; தமிழ் பற்றிய தலைசிறந்த 
ஆங்கில முத்திங்கள் வெளியீடாகிய தமிழ்ப் பண் 
பாடு 105 ( Tamil culture ) பேராசிரியர் அவர்கள் 


104. ( 1 ) இப்பட்டம் வழங்கப்பெற்றபோது துணைவேந்தர் 

டாக்டர் சர் . ஏ . எல் . முதலியார் படித்த அறிமுகப் 
பாராட்டு ( Citation ) வருமாறு : 

Here we have a great scholar in Tamil one whose erudition has 
been acknowledged by eminent authorities . Professor R. P. Setby 
Pillai is the first professor of Tamil in the University of Madras and 
is the author of many valuable publications. His great literary gifts 
received appropriate recognition by the Presidential award bestowed 
on him . In South India , his scholarship has been grcatly apprecia 
ted . We , in the University , regard him as a great savant in Tamil 
literature . 

Mr. Chancellor , I present to you Professor R. P. Sethu Pillai , 
who has been unanimously recommended by the syndicate and the 
Senate of this university as a fit and proper person by reason of his 
eminent position and attainments , to receive the Degree of Doctor 
of literaturo ( Honoris causa ) to which I pray that he may be 
admitted . 

இக் குறிப்பையும் பேராசிரியர் அவர்கள் பட்டம் 
பெற்றபோது எடுக்கப்பெற்ற படத்தையும் சென்னைப் 
பல்கலைக்கழக வெளியீடாகிய Centenary Celebrations 

1957 என்னும் நூலில் காண்க . 
105. Tamil culture-Professor Sethu Pillai Doctorate Commemora - 

tion Number -- Vol , vii -No - 3 


248 


ஆராய்ச்சிக் கட்டுரைகள் 


பெயரால் சிறப்பு மலர் வெளியிட்டுச் சீர் செய்தது . 

இதுபோழ்து ( 1961 ) பேராசிரியர் அவர்கள் 
சென்னைப் பல்கலைக்கழகத்தில் கால் நூற்றாண்டுக் 
காலம் ஆற்றிய அருந்தமிழ்ப் பணியினைப் போற்றி 
எடுக்கப்பெறும் வெள்ளிவிழாவும் தனிச்சிறப்பு 
வாய்ந்தது அன்றோ? பெருமைசான்ற எத்தனையோ 
துறைகளுள்ளும் வகைகளுள்ளும் முதன்மை பெற்று 
விளங்குவது போன்றே சென்னைப் பல்கலைக்கழகத் 
தின் முதல் தமிழ்ப் பேராசிரியராகவும் விளங்கும் 
அவர்களைப் போற்றிப் பெரியதொரு பாராட்டு 
மலர் வெளியிட்டும் அழகியதொரு நெய்வண்ண 
ஓவியப் படம் திறந்தும் , அரியதோர் அறக்கட்டளை 
நிறுவியும் அவர்தம் அண்மை நூலாகிய ஆற்றங் 
கரையிலே என்பதை வெளியிட்டும் தமிழன்பர்கள் 
செய்யும் விழா, 106 புதுவாழ்வு பெற்றிலங்கும் தமிழ்த் 
106. ( 1 ) 1961 ஏப்ரல் தமிழ்ப் புத்தாண்டு நன்னாளில் 

சென்னைப் பல்கலைக்கழகப் ( பழைய ) பட்டமளிப்பு 
விழா மண்டபத்தில் நடைபெற்ற பேராசிரியர் வெள்ளி 
விழாப் பாராட்டுக் கூட்டத்தில் இப்படத்தை விழாத் 
தலைவர்- ( வெள்ளிவிழாத் ) துணைவேந்தர் டாக்டர் சர் 
ஏ . எல் . முதலியார் திறந்துவைத்தார் . 
( 2 ) வெள்ளிவிழா மலரை தற்போது மலேசியப் பல் 
கலைக்கழகத்தின் இந்தியத் துறைப் பிரிவுத் தலைவராய் 
உள்ள பேராசிரியர் அருட்டிரு - தனிநாயக அடிகளார் 
வெளியிட்டார் . 
( 3 ) ஆற்றங்கரையினிலே நூலை தூத்துக்குடி வ . உ . சி . 
கல்லூரி முதல்வர் பேராசிரியர் அ . சீனிவாசராகவன் 
அவர்கள் வெளியிட்டார் . 
( 4 ) அண்ணாமலைப் பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணை 
வேந்தர் திரு . தி . மூ . நாராயணசாமிப் பிள்ளை அவர்கள் 
தலைமையில் செயற்பட்ட வெள்ளிவிழாக் குழு இவ் 

பேராசிரியர் அவர்கட்குப் பலவகையாலும் 
செய்த பாராட்டு என்றும் போற்றி மகிழ்தற்கு உரியது . 


வாறு 


பேராசிரியர் சேதுப்பிள்ளையவர்கள் பெருந்தமிழ்த் தொண்டு 249 
தாய்க்குத் தமிழ் மக்கள் எடுக்கும் தனிப்பெரு விழா 
வன்றோ? 


பேராசிரியர் டாக்டர் ரா . பி . சே . அவர்கள் 
அருந்தமிழ்ச் செல்வர் ; பெரும்புகழ்ச் செல்வர் . 
அதனாலே தான் போலும் அவர் ‘ சொல்லின் செய் 
வர் என்று போற்றப் பெறுகின்றார் . சொல் என்ற 
சொல்லுக்கு எழுத்தே தனித்தும் தொடர்ந்தும் 107 
பொருள் தரும் சொல்லென்றும் எஞ்சாத வாழ்க் 
கைக்குப் பின்னும் எஞ்சி நிற்கும் எச்சமாகிய புகழ் 
என்றும் இருபொருளும் உண்டன்றோ? 103 அந்த 
வகையில் இரு பொருளுக்கும் உரிய ‘ சொல்லின் 
செல்வராய் விளங்கும் பேராசிரியர் அவர்களின் 
பெருந்தமிழ்த் தொண்டை ஆராயும் இக்கட்டுரை 
யில் அவர்தம் தொண்டின் பயனெல்லாம் தமிழகம் 
நுகர அருள் பாலித்த செப்புதற்கரிய செழுஞ் 
சுடர்க் கடவுளை - அடியார் சிந்தையுட்புகுந்த செல் 
வத்தை - சிவபெருமானை - பரம்பொருளை - நாம் 
நன்றியுடன் தொழக் கடமைப் 

பட்டவர்கள் 
ஆவோம் . அவ்வாறே தென்னாடுடைய சிவனருளால் 
எந்நாட்டவரும் போற்றப் பிறந்த மைந்தரை ஆராக் 
காதலோடு பெற்று எடுத்து வளர்த்த அன்னையார் 
சொர்ணம்மாளையும் தந்தையார் பிறவிப் பெருமாள் 
பிள்ளையையும் நாம் வாழ்த்தி வணங்கக் கடமைப் 
பட்டவராவோம் . அத்துடன் ஒப்பரிய வாழ்க்கைத் 
துணைவியாராய்ப் பொருந்திப் பல்லாண்டுகளாய்ப் 
பேராசிரியர் அவர்கட்கு நலம் பாலிக்கும் திருமிகு 
107. நன்னூல் - பதவியல் -1 
108. Tamil lexicon - Vol . III - p . 1654 


250 


ஆராய்ச்சிக் கட்டுரைகள் 


ஆழ்வார் சானகி அம்மையாரையும் நாம் போற்றி 
வணங்கக் கடமைப்பட்டவராவோம் . 

பேராசிரியர் சேதுப்பிள்ளையவர்கள் நீடு வாழ்க ! 
அவர்தம் பெருந்தமிழ்த் தொண்டு வெல்க ! * 


* கடந்த சில ஆண்டுகளாவே நீரிழிவுக்கு இரையான 
பேராசிரியர் தமக்கு நடந்த வெள்ளி விழாவிலும் 
கலந்து கொள்ள முடியா நிலையில் நோய்வாய்ப்பட்டார் . 
நன்றியோடு தமிழ் மக்கள் எடுத்த விழாபற்றி நினைந்து 
நினைந்து இன்பக் கண்ணீர் வடித்த நிலையில் ஏப்ரல் 
25 ஆம் நாள் இறைவனடி சேர்ந்தார் . அவர் தம் துணைவி 
யாரும் ஓராண்டுக்குள்ளேயே அவரைப் பின்பற்றி 
ஆண்டவன் அடி அடைந்தார் . 


பேராசிரியர் சேதுப்பிள்ளையவர்கள் பெருந்தமிழ்த்தொண்டு 251 


இணைப்பு -1 
பேராசிரியர் டாக்டர் ரா . பி . சே . அவர்கள் இயற்றிய நூல்கள் 
( கால முறைப்படி ) 

வெளியிடப் 
வரிசை நூலின் பெயர் 

பட்ட 
எண் 


ஆண்டு 


1926 


1 . 
2 . 
3 . 


4 . 


5 . 


6 . 


. 
8 . 
9 . 
10 . 
11 . 
12 . 
13 . 
14 . 
15 . 
16 . 
17 . 
18 . 
19 . 
20 . 
21 . 


தமிழ் நாட்டு நவமணிகள் 
திருவள்ளுவர் நூல் நயம் 
சிலப்பதிகார விளக்கம் 
வீரமாநகர் 
கால்டுவெல் ஐயர் சரிதம் 
கந்தபுராணத் திரட்டு * 
வேலும் வில்லும் 
தமிழ் விருந்து 
கிறிஸ்துவத் தமிழ்த் தொண்டர் 
தமிழகம் - ஊரும் பேரும் 
திருக்காவலூர்க் கோவில் 
தமிழர் வீரம் 
தமிழின்பம் 
கடற்கரையிலே 
வழிவழி வள்ளுவர் 
Words and their Significance 
வேலின் வெற்றி 
Tirukkural --Ellis commentry * 
பாரதியார் இன்கவித் திரட்டு * 
செஞ்சொற் கவிக்கோவை * 
Dravidian comparative 

vocabulary , vol . I 
தமிழகம் - அலையும் கலையும் 
தமிழ்க் கவிதைக் களஞ்சியம் * 
ஆற்றங்கரையினிலே 
Common Dravidian Proverbs 


1932 
1936 
1944 
1944 
1945 
1946 
1946 
1947 
1947 
1948 
1950 
1953 
1953 
1954 
1955 
1957 
1957 
1959 


22 . 
23 , 
24 . 
25 . 


1958 
1960 
1961 
1961 


இவ்வுடுக்குறியிட்டன பதிப்பு நூல்கள் 


இணைப்பு-II 


சென்னைப்பல்கலைக்கழகவெளியீடாகியகிழக்குலகக்கலைஆய்வுமலரில்(Annalsoforiental 

research)வெளியிட்டகட்டுரைகள்(காலமுறைப்படி) 


வெளியிட்ட 


வரிசை எண் 


கட்டுரைகளின்தலைப்பு 


வெளியிடப்பட்ட தொகுதிஎண் 


ஆண்டு 


1. 2 3. 
4. 
5. 
6. 
7. 8. 9. 10. 11. 12. 


WordsandtheirSignificance Tamii-LiteraryandColloquial 

do 

do PlacenamesuffixesinTamil 

do do 

do கம்பரும்கச்சியப்பரும் தேம்பாவணி-நாட்டுவளம் RightVersusMight AllIndiaOrientalconferencePresidential 

address(DravidianSection) 


vol.1 

1943-44) Vol.II-PartII1944-45 Vol.III-PartI1945-46 Vol.III-PartII1945-46 Vol.IV-PartI 

1946-47 VolIV-PartII1946-47 Vol.V-PartI 

1946-47 Vol.V-PartII 

1947--48 தொகுதி6ட குதி2 1948-49 தொகுதி9பகுதி21951-52 Vol.XI,Parts1&2|1953-54 Vol.XII,Parts1&21954-55 


பேராசிரியர் சேதுப்பிள்ளையவர்கள் பெருந்தமிழ்த் தொண்டு 253 


இனைப்பு - III 


கலைக் களஞ்சியம் தொகுதிகட்கு உதவிய கட்டுரைகள் 

( கால முறைப்படி ) 


வரிசை 
எண் 


கட்டுரைகளின் தலைப்பு 


வெளியிடப் 
பட்ட தொகுதி 


1 . 


அரசியல் கருத்துகள் 


தொகுதி -1 


2 . 


இளங்கோவடிகள் 


--II 


33 


3. 


ஊரும் பேரும் 


-II 


4 . 


கம்பர் 


-III 


3 , 


5 . 


கம்ப ராமாயணம் 


III 


இணைப்பு-IV 


பல்வேறுசிறப்புமலர்கட்குஎழுதியகட்டுரைகளின்பட்டியல் 


வரிசை எண் 


கட்டுரையின்தலைப்பு 


வெளியிடப்பட்டமலரின்பெயர் 


1. 


2. 


3. 


4. 


வீரமாமுனிவர்நாடு 

கரந்தைத்தமிழ்ச்சங்கவெள்ளிவிழாமலர் 

-தஞ்சை MissionaryServicestoTamil|C.R.ReddiCommemorationVolume Literature 

---AndhraUniversity 
The 
DravidianPhilologistRadhaKumudaMukherjeePresentation 

Volume(1943 
) 
TamilIndiaandCeylon 

Rev.KingsburyCommemorationVolume, 

Colombo TheRivalstatesintheRama-GoldenJubileeCommemorationVolumeof yana 

theIndusadanam,Jaffna SomehistoricalplacenamesofK.V.RangaswamiIyengarCommemoration SouthIndia 

Volume,Madras. 


5. 


6. 


வரிசை எண் 


கட்டுரையின்தலைப்பு 


வெளியிடப்பட்டமலரின்பெயர் 


8. 
9. 


10. 


11. 
12. 


கம்பன் 
கண்ட 
தமிழகம் இராமகிருஷ்ணவிஜயம்வெள்ளிவிழாமலர் இருவர்சாட்சி 

சென்னைக்கம்பர்கழகக்கம்பர்மலர் புறநானூற்றுமாநாட்டுத் புறநானூற்று 
மாநாட்டுச் 
சொற்பொழிவு தலைமையுரை 

கள்.(சைவசித்தாந்தநூற்பதிப்புக்கழக 

வெளியீடு) TheMadrasstateandTamilRepublicDaySouvenirpublishedbythe Literature 

Govt.ofMadras.(1951) ஆடையும்அணியும் 

மதுரைத்தமிழ்ச்சங்கப்பொன்விழாமலர் CognateTermsandCulturalMadrasCorporationChronicle 

Unity திருக்குறள்-எல்லீசர்உரைதென்காசித்திருவள்ளுவர்கழகவெள்ளி 

விழாமலர் 
Patrons&Placenames 

RajaSirAnnamalaiChettiarCommemora 

tionVolume Tamilliterature 

LiteraturesInIndianLanguagespublished byGovt.ofIndia 


13. 


14. 


15. 


(இப்பட்டியல்முழுமையானதன்றுபேராசிரியர்வேறுமலர்களில்எழுதியகட்டுரைகளின் 

விவரம் 
அறிந்தோர் 
அன்புகூர்ந்து 
அறிவிக்கவும் 
) 
. 


இணைப்பு-V 


அனைத்திந்தியக்கிழக்குலகக்கலைமாநாட்டில்நிகழ்த்தியஆராய்ச்சிஉரைகளின்தலைப்புகள் 


வரிசைமாநாடுநடைபெற்ற எண் 

இடம் 


ஆண்டு 


ஆராய்ச்சியுரையின்தலைப்புகள் 


1 2. 


திருவனந்தபுரம் திருப்பதி 


1937) 1940 


3. 4. 5. 6. 


காசி நாகபுரி பம்பாய் ஆமதாபாது 


1944 1946 1949 1953 


The StandardlanguageofSouthIndia Dialecticalvariationofthedistinctivecon 

sonantsofTamil SemanticswithSpecialreferencetoTamil TheSacredplace-namesofTamilnad ThePandiyaDialectofTamil TheLinguisticValueofAnandharangam 

Pillai sDiary PresidentialaddressattheDravidianSection 

oftheConference 


அண்ணாமலைநகர் 


1955 


பேராசிரியர் சேதுப்பிள்ளையவர்கள் பெருந்தமிழ்த் தொண்டு 257 

இணைப்பு : - VI 
பேராசிரியர் பணியாற்றிய வல்லுநர் குழுக்கள் 
1 . சென்னை அரசினர் நியமித்த கவி பாரதியார் 

நூல்கள் வெளியீட்டுக் குழு . 
2 . இந்திய அரசினர் அரசியலமைப்பைத் தலைமை 

யான இந்திய மொழிகளில் மொழிபெயர்க்கும் 
பொருட்டு அமைத்த அரசியலமைப்புச் சொற் 
கள் மொழியாக்க வல்லுநர் குழு , புது தில்லி . 
சாகித்திய அகாதமியில் அறிவுரைக் குழு , ஆட் 

சிக் குழு , புது தில்லி . 
4 . தென்னிந்திய மொழிகள் புத்தக அறப்பொறுப் 

பின் அறிவுரைக்குழு . 
5 . சென்னை அரசினர் , சென்னை மாநிலத் தமிழ்ச் 

சங்கம் தயாரித்த ஆட்சிச் சொற்களை முடிவு 

செய்ய அமைத்த வல்லுநர் குழு . 
6 . அண்ணாமலைப் பல்கலைக்கழகக் கம்பராமாயண 

ஆராய்ச்சிப் பதிப்புக் குழுத்தலைவர் . 
7 . சென்னைப் பல்கலைக் கழக ஆங்கிலத் தமிழ்ச் 

சொற்களஞ்சியத்தில் அறிவுரைக் குழுத்தலைவர் . 


3 
. 


17 


இணைப்பு-VII 


பேராசிரியர்அவர்களிடம்ஆராய்ச்சிபுரிந்துபட்டம்பெற்றோர்: 


வரிசை 


மாணவர்பெயர் 


ஆராய்ச்சியின்தலைப்பு 


எண 


1 


தெலுங்குமொழியின்வரலாற்றிலக்கணம் கம்பராமாயணமும்,துளசிராமாயணமும் ஓர்ஒப்புநோக்கு 


2 


3 4 5 6 7 8 9 
10 


டி.லிட்.(கல்கத்தா) 
கே 
. 
மகாதேவ 
சாஸ்திரி 
பிஎச் 
. 
டி 
. 
( 
இந்தி 
) சு.சங்கரராசுநாயுடு எம்.லிட். திரு.அழகியசொக்கலிங்கம் எம்.கனகசுந்தரி 
பி.எஸ்.இந்திரா இராம.சண்முகம் ப.பாலசுப்பிரமணியம் வி.டி.பாலசுப்பிரமணியன் எம்.ஈ.சரசுவதி எஸ்.இராசலட்சுமி 


பழந்தமிழகவரலாற்றுச்சிறப்புஇடங்கள் சிலப்பதிகாரச்சொற்கள் 
சங்கச்சொற்பொருளாய்வு சங்கத்தமிழர்சமூகவாழ்க்கை தொண்டைமண்டலஇலக்கியம் திருநாவுக்கரசர்தேவாரம் பெரியபுராணப்பெண்மணிகள் திருஞானசம்பந்தர்தேவாரம் 


வரிசை எண் 


மாணவர்பெயர் 


ஆராய்ச்சியின்தலைப்பு 


11 


12 


கே.வி.தாட்சியாயணி 
கோ.சங்கரராசுலு 


13 14 15 16 


எஸ்.குமாரவேலு ஆ.ரா.இந்திரா 7.சஞ்சீவி மு.க.தங்கவேல் 


கம்பராமாயணத்தில்அரசியல்கருத்துகள் தமிழிலக்கியத்தில்சமயக்கருத்துகளின் வளர்ச்சி 
கம்பராமாயணத்தில்பரதன் கம்பராமாயணத்தில்சிறுபாத்திரங்கள் புறநானூற்றுஆராய்ச்சி 
பழந்தமிழ்இலக்கியத்தில்முருகன் 


பிஎச்.டி. 


17 


தவத்திரு. ஞானப்பிரகாசஅடிகளார்சே.ச. 
*கேமீனாட்சிசுந்தரம் 


18 


வீரமாமுனிவர் தமிழுக்குஐரோப்பியர்தொண்டு 


*சிறிதுகாலம்,பேராசிரியர்அவர்களிடமும்பின்னர்த்துணைப்பேராசிரியர்டாக்டர் மா.இராசமாணிக்கனார்அவர்களிடமும்ஆராய்ச்சிபுரிந்துபிஎச்.டி.பட்டம்பெற்றனர். 


இணைப்பு-VIII அன்னைசொர்ணாம்பாள்அறக்கட்டளைச்சொற்பொழிவுகள்* வரிசை 

சொற்பொழிவு 

நிகழ்ந்தசொற்பொழிவாளர்பெயர்சொற்பொழிவின்பொருள் எண். 

கல்விஆண்டு 11958- 59திரு.சு.நடேசபிள்ளை(இலங்கை)திருவள்ளுவர்காலம் 21959-60தவத்திரு.சேவியர்தனிநாயகம் தமிழ்ப்பண்பாட்டின்சில 

கூறுகள் 31960- 61டாக்டர்ப.நடராசன் 

திருக்குறளில்பொருளியல் 41961-62கு.கோதண்டபாணிப்பிள்ளை 

காமத்துப்பால் 51962-63தெ.பொ.மீனாட்சிசுந்தரனார் திருவள்ளுவர்மெய்யியல் 61963-64டாக்டர் 
வ 
. 
ஆ 
. 
தேவசேனாபதிதிருக்குறள்அறவியல் 71964-65 

திரு.நல்.முருகேசமுதலியார் திருக்குறளில்ஆட்சியியல் 81965-- 66டாக்டர்மு.அறம்வளர்த்தான்தற்காலஉலகிற்குத் 

திருக்குறள் 91966-67 கே.எம்.பாலசுப்பிரமணியம் 101967-68 

திரு.மா.சண்முகசுப்பிரமணியம் திருக்குறளிற்சட்டவியல் 111968-69 

திரு.ச.ஆறுமுகமுதலியார் 
திருக்குறள்பொதுமை 121969-70 திரு.பாலூர்-கண்ணப்பமுதலியார்புனிதவதியார்நூல்கள் 


பேராசிரியர் சேதுப்பிள்ளையவர்கள் பெருந்தமிழ்த்தொண்டு 261 
1. இறுதி இரண்டு தவிரச் சொற்பொழிவுகள் 

யாவும் ஆங்கிலத்தில் நிகழ்த்தப் பெற் 
றவை . 
2. சொற்பொழிவுகள் சென்னைப் பல்கலைக் 
கழக வெளியீட்டகத்தில் விலைக்குக் கிடைக் 
கும் . 


3 . 


Annals of Oriental Research என்ற சென் 
னைப் பல்கலைக் கழக வெளியீட்டில் பெரும் 
பான்மைச் சொற்பொழிவுகள் அச்சேறி 
யுள்ளன . 

4. திருவள்ளுவர் காலம் பற்றிப் பேராசிரியர் 
வையாபுரிப் பிள்ளையின் முடிவுகளைத் தூள் 
தூளாக்கிய திரு . நடேச பிள்ளை அவர்களின் 
சொற்பொழிவு ( இவ்வரிசையில் முதல் 
சொற்பொழிவு) பாதுகாத்து அச்சேறாமல் 
போனமை நினைந்து நினைந்து வருந்தற்குரி 
யது ; தமிழர் செயல் திறனின்மையைச் 
சுட்டிக் காட்டுவது . 

5. திரு . மா . சண்முக சுப்பிரமணியம் அவர் 
கள் சொற்பொழிவின் கருத்துகளின் 
விரிவை அவர்தம் குறள் கூறும் சட்டநெறி 
என்ற நூலில் ( சைவசித்தாந்த நூற்பதிப் 
புக் கழக வெளியீடு -1967 ல் ) கண்டு மகிழ 
லாம் . 


இணைப்பு-IX 


பேராசிரியர்வெள்ளிவிழாநினைவுச்சொற்பொழிவுகள் சொற்பொழிவு வரிசை சொற்பொழிவாளர்பெயர் 

சொற்பொழிவின் எண், 
நிகழ்ந்த 

பொருள் 
கல்விஆண்டு 11962-63டாக்டர்கமில்சுவெலபில் 

தமிழ்மொழியின்வர 

லாற்றிலக்கணம் 21963-- 64டாக்டர்அ.சிதம்பரநாதன் 
சிலப்பதிகாரம் 31964- 65மயிலைசீன).வேங்கடசாமிசேரவேந்தன்செங்குட்டு 

வன் 4)1965-66பெரும்புலவர்மே.வீ.வேணுதமிழ்-அன்றும்இன்றும் 

கோபாலப்பிள்ளை 
51966-- 67பேராசிரியர்சி.விசுவநாதஐயர்மகாவித்துவான் 

மீனாட்சிசுந்தரம்பிள்ளை 61967-. 68டாக்டர்ஆர்ஈ.ஆஷர் 

*தமிழ்உரைநடையில் 

சிலதிருப்புமுனைகள் 71968 -69பேராசிரியர்.பூ.ஆலால 

தேவாரதிருவாசகங்களில் 
சுந்தரனார் 

ஒன்பானசுவைகள் 81969-70பேராசிரியர்.க.வச்சிரவேல்திருக்குறளில்அறம் 

முதலியார் 


ஆராய்ச்சிக் கட்டுரைகள் 


263 


1. முதல் மூன்று சொற்பொழிவுகள் சென்னைப் 

பல்கலைக்கழக நூல் விற்பனை நிலையத்தில் 
விலைக்குக் கிடைக்கும் . 


வரிசை எண் 1 , 2 , 3 , உடைய சொற் 
பொழிவுகள் Annals of Oriental Research 
என்ற சென்னைப் பல்கலைக் 
யீட்டில் அச்சேறியுள்ளன . 


கழக வெளி 


4. தமிழ் - அன்றும் இன்றும் தனி நூலாக 

அச்சிடப்பெற்று , பாரி நிலையம் , சென்னை -1 
என்ற முகவரியில் விற்பனையாகிறது . 


* 


இவ்வுடுக்குறியிடப்பெற்றவை ஆங்கிலப் 
பேச்சுகள் . 


இணைப்பு-X அன்னைசொர்ணாம்பாள்அறக்கட்டளைச்சொற்பொழிவுகள்(அண்ணாமலைப்பல்கலைக்கழகம்) வரிசை 
சொற்பொழிவு நிகழ்ந்த 

சொற்பொழிவாளர்பெயர்சொற்பொழிவுப்பொருள் எண். 


ஆண்டு 


.R. 


1 

1959டாக்டர்திரு.மு.வரதராசனார்இளங்கோவடிகள் 21960டடாக்டர்தனிநாயகஅடிகளார் 

அறஇயல்உலகில் 

திருவள்ளுவர் 3 

1961 
41962திரு.சி.எம்.இராமச்சந்திரஞ் 
செட்டியார் 

பெருங்கதை-கொங்குவேள் 5 

1963திரு.பொ.திரிகூடசுந்தரம்பிள்ளைசிலப்பதிகாரம் 61964 டாக்டர்வ.சுப.மாணிக்கம் 

கம்பர் 
7 

1965டாக்டர்மா.இராசமாணிக்கம்சேக்கிழார் 8 

1966 
91967பேராசிரியர்ச.ஆறுமுகமுதலியார்தமிழ்இலக்கியத்தில்சம 

யக்கிளர்ச்சிக்காலமும் 

அதில்திருநாவுக்கரசருக்கு 1988 

கு.கோதண்டபாணிப்பிள்ளை உரியஇடமும்தொல்காப் 111969ச.தண்டபாணிதேசிகர் 

பியர்சங்கஇலக்கியம் *முதற்சொற்பொழிவுபாரிநிலையத்திலும்பிறஅண்ணாமலைப்பல்கலைக்கழகத்திலும் 

கிடைக்கும். 


... 


வ. 


இணைப்பு-XI பேராசிரியர்அவர்கள்நூல்கள்சிலவற்றிற்குஅணிந்துரைவழங்கியசான்றோர்கள்(காலமுறைப்படி) 

அணிந்துரைவழங்கியஅணிந்துரைதந்த எண்நூலின்பெயர் 

சான்றோர்பெயர்நாள்அல்லதுஆண்டு 1|தமிழ்நாட்டுநவமணிகள் சர்.தி.நெ.சிவஞானம்பிள்ளை2-2-1926 


2திருவள்ளுவர்நூல்நயம் 


1926 


3 


வீரைமாநகர் 


16-11-1932 


16-5-1946 


4தமிழகம்ஊரும்பேரும் 5|திருக்காவலூர்க்கோவில் 6|தமிழர்வீரம் 
7 
| 
தமிழின்பம் 


பேராசிரியர்.கா.சுப்பிர 

மணியபிள்ளை திரு.வெ.ப.சுப்பிரமணிய 

முதலியார் திரு.திரு.வி.கலியாண 

சுந்தரனார் அருட்டிரு.நல்லூர். 

ஞானப்பிரகாசர் 
நாவலர்.ச.சோமசுந்தர 

பாரதியார் சுத்தானந்தபாரதியார் திவான்பகதூர்தி.மூ. 

நாராயணசாமிப்பிள்ளை 


1947 


6-5-1947 1948 


Co 


ஆற்றங்கரையினிலே 


1961 


இணைப்பு-XII பேராசிரியர்அவர்களிடம்மட்டுமேஅணிந்துரைபெற்றநூல்கள்(காலமுறைப்படி) 

நூலாசிரியர்அல்லது அணிந்துரைவழங் எண்)நூலின்பெயர் 

பாதிப்பாளர்பெயர்கியநாள்,ஆண்டு 1இளந்தமிழா! 

திரு.ம.ப.பெரியசாமிதூரன்4-10-1949 2)சூரியநாராயணசாஸ்திரிபேராசிரியர்ந.சுப்பிரமணியன்5--3-1950 3திருக்குறளும்பொது 
பேராசிரியர்.ஆறுமுக 
நோக்கமும் 

முதலியார் 

1-12-1951 4|மலரும்உள்ளம் திருஅழ.வள்ளியப்பா 

2-3-1954 


5 


கலைஉள்ளம் 


திருமதி.சிதம்பரநாதன் 

பெரியநாயகி திரு. சோமலெ 


6செட்டிநாடும்தமிழும் 


25--11--1954 1-12-1954 


7நல்ல 
தமிழ் 
எழுத 

வேண்டுமா? 
8|நாமிருக்கும்நாடு 


திரு.அ.கி.பரந்தாமனார் டாக்டர்மு.ஆரோக்கியசாமி 


1-1-1955 15-12-1955 


9 


குறிஞ்சிப்பாவை 


திரு.ம.ரா.இளங்கோவன் 


15--3-1958 


நூலாசிரியர்அல்லது பதிப்பாளர்பெயர் 


நூலின்பெயர் 


அணிந்துரைவழங் 
கியநாள்,ஆண் 


எண 


10தென்றலிலேதேன்தமிழ் 


டாக்டர்மொ.அ.துரை 

அரங்கசாமி திரு.ந.சஞ்சீவி 


15-9--1958 28-10-1958 


11 


காற்றிலேமிதந்தவை 


12 


அணியும்மணியும் 


திரு.ரா.சீனிவாசன் 


1959 


13 


சைவசமயச் 

திரு.வா.தி.மாசிலாமணி சொற்பொழிவுகள்வாலாசாபாதுஇ.மபாடசாலை கட்டுரைச்செல்வம் 

திரு.வளவன்பாண்டியன் 


21-12-1959 4-3-1961 


14 


இணைப்பு- XIII 


இந்து வில் வந்தது : 
The HINDU 
Fifty Years Ago 
Aug. 15 to 21 - 1916 
TAMIL RESEARCH 


At the inaugural meeting of the Pachai 
yappa s College Tamil Sangam held yesterday 
evening ( August 14 ) at the Pachaiyappa s Hall, 
the Hon ble Mr. Justice Sadasiva Iyer presiding, 
Dewan Bahadur L. D. Swamikannu Pillai deli 
vered an interesting address on Tamil Research . 
The audience was fairly large. The proceedings 
commenced with a prayer after which the Secretary 
read the report of the past year . 

The chairman 
then distributed prizes to Students SETHU 
and Sampat , who were the winners in the com 
petitions in Tamil oratory and Tamil Composition . 
இந்தச் சேது யார் ? நம் பேராசிரியர்தாமே ? சம்பத்து 
யார் ? அறிவார் அறிவிப்பின் அடியேன் 15 GÖT ? 
அவர்க்கு உரித்தாகும் .. 


இணைப்பு- XV 


நக்கீரர் கழகச் செயலாளர் திரு . சிறுவை மோகனசுந்தரம் 

அவர்கட்குப் பேராசிரியர் எழுதிய கடிதம் : 
ரா . பி . சேதுப்பிள்ளை , பி . ஏ . , பி . எல் , திருக்குற்றாலம் 
தலைமைத் தமிழ் விரிவுரையாளர் , தென்காசி வழி 
சென்னைப் பல்கலைக்கழகம் 

13-7-1944 . 


அன்புள்ள ஐயா . 


திருமண அழைப்பு , திருக்குற்றாலம் வந்து 
சேர்ந்தது . நக்கீரர் கழகத்தின் வாயிலாக நலம் பல 
புரியும் நற்றமிழ்த் தொண்டராய வீர மோகன 
சுந்தரரை நேரில் வாழ்த்துதற்குரிய வாய்ப்பின் 
மையை நினைந்து வருந்தினேன் . மனையறத்தை மேற் 
கொண்ட மோகனரும் அனசூயை அம்மையும் அறி 
வறிந்த வீரமக்களைப் பெற்று அருந்தமிழ்த்தொண்டு 
புரியும் வண்ணம் இறைவன் திருவருளை வேண்டு 
கிறேன் . 

அன்பன் , 
ரா , பி . சேதுப்பிள்ளை . 


அவரவர் பண்பறிந்து பாராட்டும் பேராசிரியர் 
திறம் பெரிது . 


--ந . ச . 


இணைப்பு - XIV 


பேராசிரியர் தம் ஆருயிர் நண்பர்களுள் ஒரு 
வராகிய திரு . ந . சொ . அரு . அணாசலம் செட்டியார் 
( தலைவர் , சொக்கலிங்க வித்தியா சாலை , லட்சுமிபுரம் ) 
அவர்கட்கு வரைந்த கடிதம் : 

திருநெல்வேலி , 
18-3.1942 . 


அன்புள்ள ஐயா , 

நலம் . மூன்று நாளைக்கு முன் இங்கு 
வந்தேன் . இன்று மாலை மீண்டும் சென்னைக்குச் 
செல்கிறேன் . 

இக்கடிதம் கொண்டுவரும் அன்பர்கள் ஒரு 
சிவாலய கைங்கரியத்தில் ஈடுபட்டிருக்கின்றார்கள் ; 
தங்கள் உதவியை நாடி வருகின்றார்கள் . இப்போ 
துள்ள நெருக்கடியான நிலையில் தாங்களும் பிற 
அன்பர்களும் செய்யும் சிறு உதவியும் பேருதவி 
யாகும் . இத்தருமத்தில் ஈடுபடக் கூடிய அன்பர் 
களையும் தூண்டினால் நலமாகும் . 


அன்பன் , 
ரா . பி . சேதுப்பிள்ளை . 


எண்ணத்தின் கனிவை எழுத்தில் காட்டும் கடிதம் 
அல்லவா இது ! காலநிலை அறிந்த கடமையாளர் - 
கனிவாளர் - பேராசிரியர் ! 


- 


- ந . ச . 


இணைப்பு- XVI 
நக்கீரர் கழகச் செயலாளர் திரு . சிறுவை மோகனசுந்தரம் 

அவர்கட்குப் பேராசிரியர் எழுதிய கடிதம் . 
R. P. Sethu Pillai , B. A. , B. L. , 10 , Second Main Rd . , 

D. Litt , Gandhinagar, 
Professor of Tamil , Madras -- 20 . 5-4-61 . 
University of Madras . 
அன்புடையீர் , 

தமிழ்ப்பெரியார் பெயர் தாங்கி மழலை மொழி 
களால் நுங்கள் மனையகத்தை மகிழ்வித்த அருமைக் 
குழந்தை இயற்கை எய்திய செய்தியறிந்து வருந்து 
கின்றேன் . 

நினைந்துருகும் அடியாரை நைய வைத்தல் 
ஆதிபகவன் காட்டும் மறக்கருணை என்று ஆன்றோர் 
அறிவுறுத்தியது உண்மையாயிற்று . கடத்தற்கரிய 
மனத்துயரைப் பொறுத்தற்கேற்ற அறிவின் திறத் 
தினை அருளுமாறு தமிழ்த்தாயின் 
வேண்டுகிறேன் . 

அன்பன் , 

ரா . பி . சேதுப்பிள்ளை . 
இக்கடிதம் வரைந்த இருபதாம் நாள் பேராசிரியர் 
அவர்களும் சிவனடியைச் சேர்ந்தார்கள் . இக்கடிதம் 
அவர்கள் ஆண்டவனடி சேருமுன் எழுதிய கடைசிக் 
கடிதங்களுள் ஒன்றாகும் . இக்கடிதம் காட்டும் அவர்கள் 
மனப்பண்பு நினைப்பார் நெஞ்சை நெகிழ்விக்கும் . 

பேராசிரியர் எழுதிய கடிதங்களை வைத்திருக் 
கும் நண்பர்கள் அக்கடிதங்களின் படிகளைத் தந்து 
உதவ வேண்டுகிறேன் . 


கரு ணையை 


5. . 


பிற்சேர்க்கை -1 


Tamil Culture என்ற முத்திங்கள் இதழைத் தோற்று 
வித்தும் :தமிழ்க்கலை மன்றம் கண்டும் உலகத் தமிழ் மாநாடு 
களை உருவாக்கி.யும் தவத்திரு . டாக்டர் தனிநாயக 
அடிகளார் செய்துவரும் அருந்தமிழ்த்தொண்டிற்குத் தமிழ் 
கூறு நல்லுலகம் என்றும் நன்றி பாராட்டக் கடமைப்பட்டுள் 
ளது . அவர்தம் சிறந்த படைப்புகளுள் ஒன்றாகிய தமிழ்த் 
தூது தரும் செய்திகள் சில வருமாறு : 

( 1 ) 
மொழி நூலைக் கற்ற சிலர் திராவிட மொழிகளின் 
தனித்தன்மையை ஒருவாறு உணர்ந்திருந்தனர் . ஆயி 
னும் , இந்திய மொழி என்றால் சம்ஸ்கிருதம் என்றும் , 
இந்தியக் கலைகள் என் றால் வடகலைகள் என்றும் , 
இந்திய நாடு என்றால் சிந்து கங்கைப் பெருவெளி என் 
றும் , இந்தியப் பேரூர்கள் என்றால் பம்பாய் , டில்லி , 
கல்கத்தா என்றும் நினைக்கும் அளவிற்கு இந்தியாவின் 
வடபிரிவினது பெருமையையே இதுகாறும் மாறுபட 
உணர்ந்துள்ளனர் * 

தவத்திரு . டாக்டர் தனிநாயக அடிகளார் : தமிழ்த் 
தூது ( 1962 , பக் . 14-15 . 

( 2 ) 
* இந்திய வரலாற்று நூல்களை எடுத்து நோக்குமின் . 
Discovery of India என்றும் , History of Indian 
Literature என்றும் பலபடப் புனைந்து வெளி வரும் 
ஏடுகளை விரித்துப் பார்மின் . மாக்ஸ் முல்லர் , வின்றர் 
னிட்ஸ் போன்றவர் முதலாகப் பலரும் , வடமொழி 
இலக்கியத்தின் பெருமையையே - விரித்துக் கூறுவர் . 

18 


273 


அவ்விந்திய இலக்கியங்களின் வரலாற்றிலே , தமிழ் 
இலக்கியத்தைப் பற்றியோ , திராவிட நாகரிகத்தைப் 
பற்றியோ , ஒரு சொல்லேனும் , ஒரு குறிப்பேனும் , ஒரு 
கருத்தேனும் காணக்கிடையா . 

இந்தியப் பண்பு , 
இந்திய நாகரிகம் , இந்தியக் கலைகள் , இந்திய மொழி 
கள் என அவர் மொழிவனவெல்லாம் , திராவிடப் பண்பு , 
திராவிட நாகரிகம் , திராவிடக் கலைகள் , திராவிட 
மொழிகள் - இவற்றையே அடிப்படையாகக் கொண் 
டவை , ஆயினும் , பல்லாண்டுகளாக நடுவுநிலை கடந் 
தோர் பலர் , இவ்வுண்மையை மறைத்தும் , திரித்தும் , 
ஒழித்தும் நூல்கள் யாத்தமையின் , இன்று இவ்வுண் 
மையை எடுத்துக் கூறுவதும் , மக்கள் மனத்தில் ஐயம் 
விளைப்பதாக இருக்கின்றது . அங்ஙனம் எடுத்துக் 
கூறுதற்கும் , பெரிதும் மனத்துணிவு வேண்டற்பால 
தாயிற்று . தமிழராகிய நாமும் , நமது இந்திய மொழி 
களிலேனும் , நம் தமிழைப் பற்றிய உண்மைகளை இது 
காறும் கூறினேம் அல்லேம் . 


" மெய்யுடை யொருவன் சொலமாட் டாமையால் 
பொய்போ லும்மே பொய்போ லும்மே . " 
பொய்யுடை யொருவன் சொல்வன் மையினால் 
மெய்போ லும்மே மெய்போ லும்மே . ” 


ஆதலின் , உலகம் நம்மை உணராமலும் , நாமே 
நம்மையுணராமலும் , ‘ பாமரராய் , விலங்குகளாய் , 
உலகனைத்தும் இகழ்ச்சி சொலப் பான்மை கெட்டு , 
நாமமது தமிழர் எனக்கொண்டு இங்கு உயிர் வாழ்ந்து 
வந்துள்ளோம் . * 

தவத்திரு - டாக்டர் தனிநாயக அடிகளார் : தமிழ்த் 
தூது ( 1962 ; பக் . 28-29 . 


274 


( 3) 
பல்கலைச் செல்வர் பேராசிரியர் டாக்டர் தெ . பொ . 
மீனாட்சிசுந்தரனார் அவர்களின் கட்டுரைகள் பலவும் 
நூல்கள் பலவும் அயலகங்களில் தமிழகத்தின் கலைச் 
செல்வாக்கைத் திறம்பெறக் காட்டுகின்றன . பாரிசில் 
நடைபெற்ற மூன்றாவது உலகத் தமிழ் மாநாட்டில் 
அவர்கள் இப்பொருள் பற்றிப்படித்த ஆய்வுக் கட்டுரை 
தனிச்சிறப்பு வாய்ந்தது இங்கே அவர்தம் ஆங்கில 
நூலொன்றிலிருந்து சில வரிகள் காணலாம் .: 

The script and the temple towers of the 
Eastern Islands remind everyone of South India . 


Attempts are however made to minimise this 
influence of South India on the Eastern Islands ... 


It is not our intention to deny the indigenous 
greatness of Javanese culture and civilisation . But 
history makes it abundantly clear that it is the 
contact with India , especially South India, that 
quickened its growth and development and gave 
it its peculiar form . Even if the shadow plays 
were the native ones of Java , in its fully devel 
oped form , it shows marked similarity to the 
shadow plays of Tamil Land . It will be presently 
seen that this art was popular in the ancient 
Tamil country long anterior to the Chaya Nataka , 
the Maha Nataka and the Balitung inscription. 


(275 


It has a continuous tradition of at least two mill 
enniums, if not more . 

* The Pagent of Tamil Literature ( 1966 ) PP . 114-15. 


பிற்சேர்க்கை - 2 


தமிழர் உலகுக்கு வழங்கிய தனிப்பெருங்கொடைகளை 
எளிதில் உணர இனிது பயன்படும் நூல் இருபதாம் நூற் 
றாண்டுத் தமிழின் இமய வெற்றியாய் விளங்கும் கலைக் 
களஞ்சியம் . அதில் கண்டெடுத்த சில நன்மணிகள் வருமாறு : 


அகத்தியர் * 


மேலும் இவர் கடல் கடந்து கடாரம் அடைந்து , 
இந்தோனீசியா சென்று , போர்னியோ , குசத்திவீபா 
முதலிய தீவுகளில் தங்கி , இறுதியாக சயாம் அடைந்து , 
அங்கிருந்து கம்போடியா சென்று யாசோமதியாரை 
மணந்து வாழ்ந்திருந்ததாகவும் ஒரு செய்தி சொல்லப் 
படுகிறது . 

( கலைக்களஞ்சியம் - தொகுதி 1 , பக்க) 


இந்தோ - சீனா * 

கோயில்களில் வணங்கப்பட்ட தெய்வங்களுள் 
நடராஜரும் ஒருவர் . 


தெற்கு அனாம் பிரதேசத்தில் கி . பி . 2 ஆம் நூற் 
றாண்டில் சம்பா என்னும் இந்து இராச்சியம் நிறுவப் 

இதை நிறுவியவர்கள் தென்னிந்தியா 
விலிருந்து வந்தவர்கள் என்று கருதப்படுகின்றனர் . 

கலைக்களஞ்சியம் - தொகுதி 1 , பக் . 734-5 


பட்டது . 


276 


இந்தோனீசியா 

போர்னியோவில் கி . பி . முதல் நூற்றாண்டிலேயே 
இந்துக்கள் குடியேறினர் . 4 - ஆம் நூற்றாண்டிலாண்ட 
மூலவர்மன் ஒரு யாகம் புரிந்தான் . அதைக் குறிக்கும் 
கல்வெட்டுத் தென்னிந்திய பல்லவ லிபியில் இருக்கி 
றது . 

இவ்வாறு இந்து நாகரிகத்தை . இந்தோனீசியாவில் 
பரப்பியவர்கள் தென்னிந்தியர்களே என்பதற்குப் பல 
சான்றுகள் உண்டு . பல்லவர் காலத்துத் தமிழ் நாட் 
டுக் கல்வெட்டுகளில் காணப்படும் கிரந்த எழுத்தே 
இந்தோனீசியக் கல்வெட்டுகளிலும் காணப்படுகிறது . 
பல்லவ மன்னருடைய பெயர்களும் வர்மன் என்று முடி 
யும் . இந்தோனீசியக் கல்வெட்டுகள் குறிப்பிடும் சகம் 
என்னும் சாலிவாகன சகாப்தமே தென்னிந்தியாவில் 
வழங்கிவந்ததாகும் . வட இந்தியாவில் வழங்கி வந்தது 
விக்கிரம சகாப்தம் . ஒரு கல்வெட்டு , குஞ்சரகுஞ்சம் என் 
னும் ஊரைச் சேர்ந்த அரச வமிசத்தானான சஞ்சயன் 
இலிங்கப் பிரதிட்டை செய்ததாகக் கூறுகிறது . வராக 
மிகிரரால் பிருகத் சங்கிதையில் குஞ்சர என்று குறிக்கப் 
பட்டுள்ள தென்னிந்திய ஊர் அதுவே என்று கருதப் 
படுகிறது . மற்றொரு கல்வெட்டு அகத்தியர் உருவம் 
பிரதிட்டை செய்யப்பெற்றதாகக் கூறுகிறது . அகத்தி 
யர் வழிபாடு மிகுந்தது தென் இந்தியாவிலேயே . இவ் 
வாறு இந்தோரீசியாவுக்குத் தென் இந்தியாவிலிருந்து சென்றவை 
இந்து மதமும் நாகரிகமுமாகும் . 

இந்து மதக்கோயில்கள் பெரும்பாலும் காணப்படு 
வது 6,500 அடி உயரமுள்ள தயாங் ( Dieng ) பீடபூமி 
யிலாகும் . அங்குள்ள ஐந்து கோயில்களும் மாமல்ல 
புரத்திலுள்ள கோயில்களைப் போலப் பஞ்ச பாண்டவர் 


277 


பெயரால் காணப்படுகின்றன . ஆயினும் இவை அனைத் 
தும் சிவ வழிபாடுடையனவே . இக்கோயில்கள் திரா 
விடச் சிற்ப முறையைத் தழுவியவையாகும் . 

* கலைக்களஞ்சியம் - தொகுதி 1 , பக் . 740-1 . 
இலங்கை * 

‘ நாலந்தாவில் பிற்காலத்துப் பல்லவ முறையில் 
கட்டப்பட்ட கோயில் ஒன்று காணப்படுகிறது . சோழ 
முறையிலும் பாண்டிய முறையிலும் அமைக்கப்பட்ட 
சிவன் கோயில்கள் பொலனறுவையில் காணப்படுகின் 
றன ..................... பொலனறுவையில் எழில் மிக்க 
நடராஜ விக்கிரகமும் வேறு சில சைவ விக்கிரகங்களும் 
கிடைத்திருக்கின்றன . இவை தென் இந்தியாவில் 
தோன்றியவையாக இருக்கலாம் . 

* கலைக்களஞ்சியம் - தொகுதி 2 , பக் . 113 . 
கொரியா 

கடல் கடந்த கண்ணகி 


...... 


கொரியாவில் இந்தியக் கலையும் பண்பாடும் சீனா 
வாயிலாகப் பரவின கியோட்டோவில் ( Kyto ) ஆடப் 
படும் ஒரு தனிப்பட்ட சமய நடனம் இன்றும் கண்ணகி 
என்ற இந்தியப் பெயராலேயே வழங்கப்பட்டு வரு 
கிறது . இது கோயில் கன்னிகளால் ஆடப்படுவது , 
தென்னிந்தியாவிலிருந்து சென்றதாகச் சொல்லப்படு 


கிறது . 


* கலைக்களஞ்சியம் தொகுதி -3 , பக் . 344 . 
தாய்லாந்து 

‘தென்னிந்தியாவிலிருந்து இங்கு வந்த ஒரு வாணி 
கச் சங்கத்தைக் குறிப்பதும் கி . பி . 8 ஆம் நூற்றாண் 


278 


................. 


டைச் சேர்ந்ததுமான ஒரு தமிழ்க் கல்வெட்டுக் காணப் 
படுகிறது . 

( * கலைக்களஞ்சியம் - தொகுதி 5 , பக் . 580. ) 
நிழலாட்டம் * 

மலபார் நிழலாட்டம் . தமிழ் நாட்டோடு தொடர்ந் 
துள்ள சில மலையாளப் பகுதிகளில் இந்த ஆட்டம் 
வழக்கிலுள்ளது . கம்பராமாயணக் கதையே இதற்கு அடிப் 
படை . விளக்கங்களும் உரையாடல்களும் தமிழிலேயே 
நடைபெறும் ......... 

இந்தியாவில் தோன்றிய இந்த நிழலாட்டம் ஜாவா , 
சுமத்ரா, போர்னியோ , சீனா முதலிய இடங்களுக்கும் 
பரவியுள்ளது . 

1. இந்தியா என்பது தமிழ் இந்தியாவையே . 

2. கலைக்களஞ்சியம் தொகுதி , பக் . 482 . 
பரிபாடல் 
........ 

இந்த அம்பா ஆடலே பிற்காலத் 
தில் திருவெம்பாவையாக மாறிச் சயாம் நாடு வரையில் 
பரவியது ; இதனைச் சயாம் நாட்டினர் ( லோரிப்பாவாய் 
என்றும் , லோ - ஜின் -ஜா என்றும் சொல்லுகின்றனர் . 
* 1. கலைக்களஞ்சியம் - தொகுதி 6 , பக் . 767 . 
2. இப்பொருள் பற்றிய விளக்கப்படங்களோடு 

கூடிய விரிவான ஆராய்ச்சிக்குப் பார்க்க . 
பேராசிரியர் டாக்டர் தெ . பொ . மீ . அவர்கள் 

-சயாமில் திருவெம்பாவை .1961 . 
பொம்மலாட்டம் * 

இராமாயணம் , மகாபாரதம் ஆகிய இரு இதிகாசங் 
களையும் பொம்மலாட்டத்தில் தென் இந்தியாவில் 


......... 


279 


காட்டுகிறார்கள் . பொதுவாகத் தென்னிந்தியர் பொம்ம 
லாட்டம் , புராணக்கதைகளைக் காட்டும் . ஆனால் , வட 
இந்தியப் பொம்மலாட்டத்திலே வரலாற்று : நிகழ்ச்சி 
களே பெரிதும் இடம்பெறும் ... 
ஜாவா , இலங்கை முதலிய தீவுகளிலும் புராண சம்பந்த 
மான பொம்மலாட்டம் நடக்கிறது . 

* கலைக்களஞ்சியம் - தொகுதி 7 , பக் . 657 . 
பிற்சேர்க்கை -4 
பின் வரும் சில குறிப்புக்களும் நினைவில் பொறிக்கத் 
தக்கன : 

( 1 ) முதலாவதாக 1962 செப்டம்பர் 13 ஆம் நாள் 
முதல் 12 நாள்கள் நடைபெற்ற இளையாற்றங்குடி 
‘வித்வத் சதஸ் பற்றி 1962 அக்டோபர் 7 , 14 நாள் 
களில் வெளிவந்த கல்கி இதழில் இருக்கும் கலைவழியே 
கடவுள் காட்சி என்னும் கட்டுரையில் காணப்பெறும். 
சில செய்திகளைக் காண்போம் : 

“ பாண்டிச்சேரி இந்தியத் தத்துவ ஆராய்ச்சிக்கழகத் 
தலைவரும் பிரஞ்சுக்காரருமான டாகடர் . ஜா . பில்லி 
யோஸா " தாய்லாந்து . ஜாவா முதலிய நாடுகளில் 
இந்திய ஆகம சிற்பங்களின் வளர்ச்சி என்ற பொருள் 
பற்றி விளக்கப் படங்கள் வரைந்து காட்டி அரியதோர் 
உரையாற்றினார் . 

சாக சகாப்தத்திலிருந்தே இந்தோ சீனாவிலும் , 
இந்தோனீசியாவிலும் இந்திய நாகரிகம் பரவியுள்ளது ; 
அதிலும் முக்கியமாகத் தென்னக நாகரிகம் பரவியுள் 
ளது என அவர் குறிப்பிட்டது பூரிப்பு உண்டாக்கியது . 
தென்னாடு , வடநாடு என்ற பேத உணர்ச்சியில்லாமல் 
அந்நாள்களில் அந்த அந்நிய நாடுகளில் உள்ள : கல் 


................ 


280 


வெட்டுகளில் தமிழ்ப் பதங்களையுங்கூட சம்ஸ்கிருதத் 
தில் பொறித்திருப்பதாகவும் அவர் கூறினார் . 

பின்னர்த் தாய்லாந்து தூதுவர் மேன்மை தங்கிய 
சுகிச் நிர்மன் ஹேமிந்தா தாய்லாந்தின் பண்பாடும் 
ஆலயங்களும் என்னும் பொருள் பற்றிக் கருத்துச் 
செறிவும் கவர்ச்சியும் மிக்க உரை ஆற்றினார் . 

மாணிக்கவாசகரின் திருவெம்பாவை திரிஎம்பாவை 
என்னும் பெயரில் இன்றும் தாய்லாந்தில் இருப்பதாக 
வும் , திரியெம்பாவை விழா எனக் கொண்டாடப்படுவ 
தாகவும் , அது தமிழரின் திருவாதிரைத் திருநாள் தான் 
என்றும் கூறினார் ........ .... நெய் , பவளம் போன்ற 
பல தமிழ்ச்சொற்களும் அதே பொருளில் அவர்கள் 
மொழியில் வழக்கிலிருப்பதாகவும் அவர் கூறினார் . 
பிற்சேர்க்கை -5 

* ஹவாய்த் தீவுகளிலும் , பொதுவாகப் பசிபிக்குப் 
பெருங்கடலின் தீவுகளிலும் நம் சங்ககாலப் பழக்கவழக் 
கங்களிற்சில இடம்பெறுவது தோன்றுகின்றது . மலர் 
களை அகவொழுக்கத்திற்கும் புறவொழுக்கத்திற்கும் 
அறிகுறிகளாகக் கையாண்டு வருகின்றனர் . 
( * தவத்திரு தனிநாயக அடிகளார் . தமிழ்த் 

தூது (1962 ) பக் . 11 . 
கீழ்த்திசை நாடுகளில் தமிழ்ப்பண்பாடு மிகவும் 
பழமையான காலத்திலேயே பரவியது . சாவகம் , சுமத் 
திராப் போன்ற இடங்களில் , இரண்டாம் நூன்றாண் 
டுக்கு முன்னரே தமிழ் மக்கள் குடியேறி யிருக்கவேண்டு 
மென்பது கெல்டோன் போன்ற அறிஞர்களின் கருத்து . 
தமிழ்நாட்டிலிருந்து மரக்கலங்கள் அந்நாடுகளுக்குப் 
பண்டு சென்று வாணிகம் நடத்தின என்றும் , வாணி 


1 


281 


கம் நிலைபெற்று நீண்டநாள் நடந்தது என்றும் 
ஆராய்ச்சியாளர்கள் கருதுகிறார்கள் . இன்றும் , சுமத் 
திராவில் வாழ்ந்துவரும் காலோ பட்டாக் வகுப்பின 
ரின் உட்பிரிவினராயிருக்கும் சிம்பிரிங் என்போர் , 
தம்மைச் சோளியர் , சேரர் , பாண்டியர் , கலிங்கர் 
என்று வகுத்திருக்கின்றனர் . 

சாவகத்தில் எழுப்பப்பெற்றிருக்கும் பிரம்பானாள் 
எனும் கோயில் , சைவ சித்தாந்தத் தத்துவங்கள் அடிப்படை 
யாகக்கொண்ட கோயில் என்பர் . அதே போன்று , தியங் 
சமவெளியில் உள்ள கோயில்கள் பலவும் , பனத்தரான் 
கோயிலும் , கணபதி அகத்தியருடைய கணக்கற்ற 
சிலைகளும் திராவிடத் தென்னிந்திய மக்களின் கட்ட 
டச் சிற்பக் கலைகளை ஒட்டியே அமைக்கப்பெற்றவை . 

இந்தோனேஷியா மொழியில் வழங்கும் சொற்கள் 
பல , அம்மக்கள் தமிழ் நாட்டுடன் கொண்ட வாணிகத் 
தொடர்பைக் குறிப்பன . எடுத்துக்காட்டாக , கப்பல் 
என்பதைக் கபல் என்கின்றனர் . அவர் வழங்கும் 
வேறு சில தமிழ்ச் சொற்கள் வாடை , சுக்கு , இஞ்சி , 
கஞ்சி , கொத்துமல்லி , குதிரை , கூடை , பெட்டி , 
‘ பிட்டு ப் போன்றவை . 

தாலி என்ற சொல்லைக் 
‘ கொடி என்ற பொருளிலும் பயன்படுத்திக்கொள்கின் 
றனர் . அம்மா , அக்கா மாமா , தம்பி போன்ற 
உறவுச் சொற்களும் அங்குப் பேச்சு வழக்கில் உள . 

பாலித்தீவின் பண்பிற்கும் சமூக வாழ்விற்கும் 
இந்து சமயமே அடிப்படை . அங்கிருக்கும் ஓரிடத்திற் 
குக் கப்பல் என்பது பெயர் . அவ்விடத்தில் தமிழ் 
நாட்டுக் கப்பல் ஒன்று கரையில் மோதுண்டு உடைந்த 
தாகக் கூறுவர் . பொதுவாகத் தென்கிழக்குத்திசை 
நாடுகளின் இசையும் , நாட்டியமும் , நிழற்கூத்தும் 


282 


இந்தியக் கலைகளுடன் தொடர்புடையனவென்று கருது 
வதற்கு இடமுண்டு ...... 

இடங்களுக்குச் சென் 
றால் , அங்கு நான் காணும் தமிழரின் சின்னங்கள் இன் 
னும் பெருவியப்பைத் தருகின்றன . 


பல 


வியட்னாமின் துரானில் இருக்கும் பழம்பொருட் 
சாலையில் உள்ள நந்திகளைப்போல் அழகுவாய்ந்த நந்தி 
களைத் தமிழ் நாட்டில் நான் கண்டிலேன் . மேலும் , 
வியட்னாமின் 

மாவட்டங்களில் சிவலிங்கம் 
அமைத்த கோயில்கள் பல உள்ளன . மரங்களும் செடி 
களும் அக்கோயிற்சுவர்களின்மேல் இன்று வளர்ந்தும் 
படர்ந்தும் வருகின்றன . அந்நாட்டின் ஒரு 

ஒரு பகுதி 
சம்பா என்றே வழங்கப்பெற்றது . சம்பாவில் வாழ்ந்து 
வரும் சாம்பாரின் ( Sambar ) வரலாற்றைத் தமிழ் 
அறிஞர்கள் படித்தல் வேண்டும் . கம்போதியாவிலிருக் 
கும் அங்கோர்வாட் , அம்கொர்தொம் எனும் பெரு 
நகரும் , கட்டடமும் , கிமோர் ( Kymor ) எனும் இனத் 
தவரால் பத்தாவது பதினோராவது நூற்றாண்டுகளில் 
சிறப்புற எழுப்பப்பெற்ற வான் வருடும் கட்டடங்கள் . 
அங்குச் சுவர்கள் மீது செதுக்கப்பெற்றிருக்கும் மகா 
பாரதம் , இராமாயணம் முதலிய வரலாற்றுச் செய்தி 
கள் , இவை யாவையும் இதுகாறும் தமிழ் அறிஞர் 
பார்வையிட்டனர் அல்லர் . அங்குள்ள கட்டடங்கள் 
பல , சிலைகள் பல , யானை உருவங்கள் பல பல்லவ 
ருடைய கட்டடச் சிற்ப முறைகளைக் காட்டுவன . 
கிமேர் இனத்தாரின் அரசரின் பெயர்களும் வர்மன் என் 
னும் விகுதியைக் கொண்டவை . அம்கோர் என்னும் 
சொல்லும் நகர் என்னுந் திராவிடச் சொல்லின் திரி 
பாகும் . 


283 


கம்போதியாவின் அரண்மனையில் நடைபெற்று 
வந்த நாட்டியக்கலை பரதநாட்டியக் கலையுடன் ஒப்பிட் 
டுப் பார்க்கத்தக்கது . தைலாந்தில் சிறப்பாகத் தமிழ்ப் 
பாக்களைத் தை மன்னரின் முடிசூட்டு விழாவில் பாடி 
வருகின்றனர் என்பதை இன்று தமிழருள் சிலரேனும் 
அறிவர் . நான் பாங்கொக்கு மாநகருக்குச் சென்றிருந்த 
பொழுது இந்து சமய பிராமணர் எனப்படுபவர் இருக் 
கும் கோவில்களைப் பார்க்கச் சென்றேன் . அங்கு அவர் 
களுடைய ஏடுகளிலிருந்து தம் மன்னரின் முடிசூட்டு 
விழாவில் பாடிவரும் செய்யுள்களை அவர்கள் பாடிய 
பொழுது தமிழ் என்று அறியாது அவர் பாடும் 
ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெருஞ் சோதியை 
என்னும் திருவெம்பாவைப் பாட்டைக் கேட்டுப் பெரு 
வியப்பு எய்தினேன் . 

திருப்பாவை , திருவெம்பாவைத் திருநாள்களைப் 
பண்டு மிகவும் சிறப்பாகக் கொண்டாடி வந்தார்கள் 
தைநாட்டு மக்கள் . அக்கொண்டாட்டம் பொதுமக்க 
ளின் கொண்டாட்டமாயும் அமைந்தது என்பதற்கு 
அங்குள்ள மாபெருங்கோயிலுக்கு அண்மையில் உள்ள 
உயர்ந்த ஊஞ்சல் நிலைகளே சான்றாவன . இன்றும் 
திருப்பாவை , திருவெம்பாவைத் திருநாள்களை அப் 
பிராமணர்கள் கொண்டாடி வருகின்றார்கள் . அங்குள்ள 
அவர்களது கோயில் அமைப்பும் வழிபாடும் தென்னிந் 
தியக் கோவில் அமைப்புக்களையும் , வழிபாட்டு முறை 
யினையும் தழுவி அமைந்ததாக அவர்களின் அரசகுரு 
எனக்குக் கூறினார் . 

தை மொழியில் இருக்கும் இராமாயணம் வான்மீகி 
யின் இராமாயணத்தைத் தழுவியது அன்றென்றும் ; 
பெரும்பாலும் கம்பரின் இராமாயணத்தையே தழுவி 


284 


இருத்தல் கூடுமென்றும் பியானுமன் எனும் தை 
அறிஞர் - எனக்குத் தெரிவித்தார் . மேலும் , தம் மொழி 
யில் ஐ விகுதிகளும் அன் விகுதிகளும் கொண்ட 
சொற்கள் பலவென்றும் , தம் இராமாயணத்தின் 
" காவியச் செல்வரின் பெயர்கள் பெரும்பாலும் இராமன் , 
* சுக்கிரீவன் என்ற தமிழ்ப் பெயர்களைப் 

பெயர்களைப் போலவே 
அமைந்திருக்கின்றனவென்றும் குறிப்பிட்டார் . 

மேலும் , தை நாட்டின் வெண்கலப் படிவங்கள் 
பல்லவர் சோழர் காலத்துத் தமிழ் நாட்டுப் படிவங் 
களைப் போன்றவையென்று தை நாட்டில் சிற்பம் 
கற்பிக்கும் இத்தாலிய சிற்பியார் ஒருவரும் எனக்குச் 
சொன்னார் . அந்த அறிஞரே தங்கம் என்னும் சொல் 
தமிழிற்குச் சீனத்திலிருந்து தை நாடு வழியாக வந்த 
ஒரு சொல் என்றும் கருதினர் . 
* தவத்திரு தனிநாயக அடிகள் ; தமிழ்த்தூது ( 1962 , ) 

பக் . 116--120 . 
தவத்திரு தனிநாயக அடிகளாரின் ஒன்றே உலகம் தரும் 
செய்திகள் சில : 

* கம்போதியாவின் கட்டடங்களில் முதன்முதல் 
அ.ங்கோர்வாட்டையே பார்க்கச் சென்றேன் . 
அங்கோர் என்னுஞ் சொல் நகர் , நகரா , என்னுஞ் 
சொல்லின் திரிபு . நகர் என்பது வடமொழிச் சொல் 
லென்று பொதுவாகக் கருதப்படுகின்றது . ஆயினும் 
அச்சொல் , வடமொழியொழிந்த ஏனைய இந்தோ 
ஐரோப்பிய மொழிகளில் இல்லாமையாலும் , திராவிடர் 
நகரங்களை அமைப்பதில் பண்டு சிறந்து விளங்கிய 
தாலும் . நகர் என்னும் சொல் திராவிட மொழிக்கே 
பண்டு தொட்டு உரிய சொல் என்று கருதுவதற்கு 
ஆதாரங்கள் சில உள . 


285 


கம்போதியாவின் கட்டடச் சிற்பக் கலைகளின் சின் 
னங்களைப் பார்க்கும்பொழுது , அவை தமிழ் நாட்டுக் 
கலைகளை எங்ஙனம் தழுவியவையெனும் வினா எழுவ 
தியல்பு . அங்கோரின் பெருமையும் பல்லவர் சோழரின் 
பெருமையும் ஒரே காலத்தவை . அங்கோர்வாட்டின் 
கோபுரங்களையும் கட்டட 

அமைப்புகளையும் , 
திருமாலின் உருவங்களையும் யானைப் பீடத்தையும் 
ஆராயும்பொழுது மாமல்லபுரம் , காஞ்சீபுரம் ஆகிய 
இடங்களிலுள்ள கட்டடச் சிற்பக்கலையைக் கிமோர் 
அறிந்திருக்கவேண்டுமென்ற நம்பிக்கை உறுதியாக 
உண்டாகிறது . மேலும் , இவ்வரசரின் அன் விகுதி 
பெற்ற பெயர்களாகிய சயவர்மன் , இந்திரவர்மன் , 
சூரியவர்மன் போன்ற பெயர்கள் , பல்லவ மன்னரின் 
எத்தகைய தொடர்பைக் கொண்டவர்கள் என் 
கேள்வியை எழச் செய்யும் . 

அங்கோரை நிறுவிய கிமோரின் வழித் தோன்றல் 
களைக் கண்டு பேச வேண்டுமென்று அவர்கள் வாழும் 
சில சிற்றூர்களுக்குச் சென்றேன் . பிரஞ்சு மொழி சிறி 
தறிந்த சிலருடன் உரையாடலானேன் . ஆனால் அவர் 
கள் தாராளமாகப் பேசவில்லை . தம் மொழியில் 
குதிரையை மா என்றும் , கப்பலைக் கப்பால் என் 
றும் கூறுவதாகத் தெரிவித்தனர் . 

வியட்நாமின் கிழக்குப் பகுதிக்குச் சென்றால் அங் 
குள்ள பெருவீதியின் ஓரத்தில் சாம்பர் கட்டிய பல 
தனிக் கோபுரங்கள் தோற்றமளிக்கும் . இக்கோபுரங்கள் 
பெரும்பாலும் மாமல்லபுரக் கோபுர மர பில் கட்டப் 
பட்டவை . 

நடுச் சாவகத்திலும் கிழக்குச் சாவகத்திலும் உள்ள 
பொருட்காட்சி நிலையங்களில் கணக்கற்ற நந்திச் சிலை 


286 


களும் சிவபெருமான் சிலைகளும் அகத்தியர் சிலைகளும் 
காணப்படுகின்றன . தமிழ் நாட்டுடன் இந்தோனீசியர் 
வைத்த தொடர்பு மிகவும் அழுத்தமான தொடர்பு என் 
பதற்கு அங்குள்ள பல்லவ முறைச் சிற்பங்களும் 
கோயில்களும் சான்றளிக்கின்றன . 

பாலியில் கோயிலைக் கூயில் என்று அழைக் 
கின்றனர் . 

பதினாறாம் நூற்றாண்டில் ஐரோப்பியர் முதன் முதல் 
அந்நாட்டிற்குச் சென்றனர் . கிறித்தவத் திருத்தொண் 
டரும் தம் திருமறையைப் பரப்புவதற்காக அந்நூற் 
றாண்டிலேயே அங்குச் சென்றிருந்தனர் . அவருள் தலை 
சிறந்தவர் தூய சவேரியார் ஆவர் . சவேரியார் ஜப்பா 
னுக்கு முதன் முதற்சென்ற பொழுது , தமிழ் நாட்டு 
இளைஞன் ஒருவன் அவருடன் சென்றனன் எனக் கூறப் 
பெற்று வருகின்றது . 

இவர்கள் எனக்குப் பசிபிக் தீவுகளில் வழங்கும் சில 
பழக்கவழக்கங்கள் தமிழ்நாட்டுப் பழக்கவழக்கங்களைப் 
போலத் தோன்றின என்று அறிவித்தனர் . 

எதியோப்பியப் பகுதிப் பேராசிரியர் ஓர் ஐரோப் 
பியர் ; இவர் பன்மொழிப் புலவரும் ஆவார் . என்னு 
டன் உரையாடும் பொழுது இந்திய மக்களே , கொண் 
டார் என்னும் இடத்தில் உள்ள அரண்மனையைக் 
கட்டியிருக்கவேண்டும் என்றார் . பெருங்கற்பாறை 
களைச் செதுக்கி அமைத்த கோயில்கள் மாமல்லபுரத்தில் 
இருப்பது போல 

வலிபெல்லா என்னும் இடத்திலும் 
இருக்கின்றன என்றும் குறிப்பிட்டார் . 

இன்றைய ஈராக் எனும் நாட்டின் நிலப்பரப்பில் 
எத்துணையோ பழைய நகர்களும் பண்பாட்டுச் 


287 


சிந்து 


சின்னங்களும் புதைந்து கிடக்கின்றன . அசீரியா 
( Assyria ) சுமேரியா ( Sumeria ) எனும் நாடுகள் இங்குத் 
தான் இருந்தன. யூபரிட்டிஸ் ( Euphrates ) தைகிரிஸ் 
( Tigris ) எனும் பேராறுகள் இப்பண்பாடுகளுக்குத் 
துணைக் காரணமாக இருந்தன . ஏனெனில் இவற்றின் 
கரையோரங்களில் எழுந்த நிம்ரூட் , சுமேர் , அக்காட் 
எனும் நகர்களே கிறிஸ்துவுக்கு மூவாயிரம் நாலாயிரம் , 
ஆண்டுகள் முற்பட்ட வரலாற்றை உடையன . இந் 
நாடுகளே சிந்து நதிப் பண்பாட்டுடன் நெருங்கிய 
தொடர்புடையவையாகக் கருதப்படுகின்றன . 
நதியின் பண்பாட்டில் நாம் காணும் சின்னங்களும் 
எழுத்து முறைகளும் இந்நாடுகளுடன் தொடர்புள்ள 
வையாகக் கூறப்படுகின்றன . தமிழர் இந்நாடுகளுடன் 
பண்பாட்டுத் தொடர்புடையரெனக் கூறுப . காகத்தை 
யும் தோகையையும் யானைக்கொம்பையும் இந்நாடு 
களுக்கு முதல் முதல் திராவிட மக்களே கொண்டு வந்த 
தாகக் கூறுவாருளர் . மேலும் ஊர் என்ற நகரின் 
பெயர் மாபெருங் கல்தேயருடைய ஊரைக் குறிக்கின் 
றது . அவருடைய பெருங்கடவுளுக்கு ஆண் என்ற 
பெயர் உண்டு . அவர்களின் கோயில்களிலும் , தமிழ்ச் 
கோயில்களில் பணி செய்யப் பெண்களை நியமித் 
திருந்தது போலக் கோயிற்பணிக்கென்று பெண்களை 
நியமித்திருந்தனர் . 
* ஒன்றே உலகம் - பக் . 23 , 26 , 27 , 30 , 42 , 46 , 73 , 

208-9 , 226-7 . 


